ஸ்ரீவித்யை 
என்பதென்ன? 


ப்ரஹ்மஸ்ரீ கபாலி சாஸ்திரியார்‌ 
அவர்களின்‌ 
மஹா மனுஸ்தவம்‌ 
முன்னுரை, தமிழாக்கம்‌, குறிப்புகள்‌ : 
விஜயா சங்கர௩ாராயணன்‌ 


தீப்தி பப்ளிகேஷன்ஸ்‌ 
ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம்‌ 
பாண்டிச்சேரி 2 


முதற்பதிப்பு: 1987 
விலை: ரூ. 5 


பொருளடக்கம்‌ 


ஆசாரியரின்‌ அடியிணைக்கு 
நூலாசிரியர்‌ 


ஸ்ரீ வித்யை என்பதென்ன? ட 


குருவின்‌ தேவை த 


நன்றி வ்‌ 


மஹாமனுஸ்தவம்‌ க 


பல 


ஆசாரியரின்‌ அடியிணைக்கு 


அன்பு என்னும்‌ உணர்ச்சி என்னவென்பதை எனக்கு உணர்த்‌ 
இய கருணாமூர்த்தயே, நீ எனது வாழ்வில்‌ தலையிட்டிராது 
போனால்‌ எனது வாழ்வே திசை மாறியிருக்கும்‌. வாழ்க்கையின்‌ 
உட்பொருள்‌ இன்னதென்று சுட்டிக்காட்டி, இது தான்‌ வழி 
என்று சொல்லி என்னைத்‌ தடுத்தாட்கொண்ட தேசிகனே, இந்த 
மொழி பெயர்ப்புப்‌ பணியைச்‌ செய்யுமாறு அருளியது நீ தான்‌. 
சோம்பிக்‌ இடந்த என்னை அருவமாக வந்து வந்து எழுப்பினாய்‌. 
என்‌ கையைப்‌ பிடித்து எழுதுவது போல்‌ இத்தமிழ்ச்‌ செய்யுட்‌ 
களை எழுத வைத்தாய்‌. இம்மொழி பெயர்ப்பு வேலையைச்‌ செய்கை 
யில்‌ உனது சுவாஸத்தை நான்‌ உணர்ந்தேன்‌. 


வாழ்வையே தவமாகக்‌ கொண்ட உனது ஒப்பற்ற வாழ்க்‌ 
கையின்‌ பொன்னான நேரத்தை அன்று நீ எனக்காக ஒதுக்கியது 
உண்டு. வயதின்‌ வக்ரெத்தினால்‌ அன்று நான்‌ அதன்‌ அருமையை 
உணரவில்லை. இன்று, காலம்‌ கடந்த பின்‌ உணருகிறேன்‌, நீ 
எனக்கு அளித்தவை என்னவென்பதை. ஆயினும்‌ காலத்தைக்‌ 
கடந்து நின்று பார்க்கவல்ல நீ இங்கு எங்கேயோ, இந்தப்‌ 
பூமியின்‌ சுற்றுச்‌ சூழலில்‌ இருந்து எங்களைக்‌ கண்காணிக்றொய்‌ 
என்பது போல்‌ நான்‌ உணருகிறேன்‌. உனது அருளினாலேயே 
உனது இந்தக்‌ கவிதையை மொழிபெயர்த்தேன்‌. ஆயினும்‌ இந்தக்‌ 
கருவியின்‌ குறைபாடுகள்‌, அனுபவமின்மை, அவிவேகம்‌ இவை 
யாவும்‌ மொழிபெயர்ப்பில்‌ பிரதிபலிக்கவே செய்யும்‌. பொறுத்‌ 
கருள்‌. 

எங்களைப்‌ போன்றோரின்‌ கர்மங்களையெல்லாம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டதால்‌ பாதங்கள்‌ புண்பட்டுப்‌ போன பெருந்தகையே, 
உனது அதே பாதங்களில்‌ எனது இந்தக்‌ காணிக்கையை ஓப்படைக்‌ 
கிறேன்‌. 


ந்‌ 


நூலாசிரியர்‌ 


மகாமனுஸ்தவம்‌ என்ற இந்த நூலின்‌ ஆசிரியர்‌ பிரம்மஸ்ரீ 
இ. வி. கபாலி சாஸ்திரியார்‌ ஆவர்‌. இவர்‌ 1886-ம்‌ ஆண்டு 
மாதம்‌ 3-ம்‌ தேதியன்று பிறந்தார்‌. பிறந்தது 
மயிலாப்பூராயினும்‌ இவரது சொந்த ஊர்‌ சென்னையை அடுத்த 
திருவொற்றியூராகும்‌. இவரது தந்தையின்‌ பெயர்‌ விசுவேசுவர 
சாஸ்திரி. சிறந்த வடமொழி அறிஞரும்‌ தேவி உபாசகரும்‌ ஆன 
தந்தையின்‌ மூலம்‌ கபாலி சாஸ்திரியார்‌ மிகச்‌ சிறு வயதிலேயே 
ஸ்ரீவித்யா உபதேசம்‌ பெற்றார்‌. வேத அத்யயனமும்‌ இளம்‌ வயதி 
லேயே பழகினார்‌. 


செப்டம்பர்‌ 


திருவொற்றியூர்‌ ஆலயத்தில்‌ திரிபுரசுந்தரி அம்மனின்‌ சந்நிதி 
யில்‌ நின்று கொண்டு தினமும்‌ ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஜபம்‌ 
செய்வது இவரது வழக்கம்‌. அந்த ஸ்தலத்தின்‌ தேவதையே 
இவரது இஷ்டகெய்வம்‌. தமது ஆன்மீக லாபங்களுக்கெல்லாம்‌ 
காரணம்‌ இந்தத்‌ தேவியின்‌ கருணையே என்பது இவரது நம்பிக்கை. 
ஏனெனில்‌-— 


இவர்‌ வழக்கம்‌ போல்‌ தேவி சந்நிதியில்‌ ஐபம்‌ செய்து 
கொண்டிருந்த பொழுது தான்‌ ஒரு நாள்‌ காவிய கண்ட கணபதி 
முனி என்னும்‌ தபஸ்வியைச்‌ சந்தித்தார்‌. சிறு வயது முதல்‌ வேத 
அத்யயனம்‌ செய்து வந்த சாஸ்திரியாருக்கு வேத மந்திரங்களின்‌ 
பால்‌ உள்ளூற ஓர்‌ ஈடுபாடு இருந்தது. அம்மந்திரங்களின்‌ பொருள்‌ 
இவருக்கு ஒருவாறு தெரிந்தாலும்‌ உள்ளத்தில்‌ திருப்தி ஏற்பட 
வில்லை. அவற்றுள்‌ இன்னும்‌ ஏதோ உட்பொருள்‌ மறைந்திருக்க 
வேண்டும்‌ என்று உணர்ந்தார்‌. ஆனால்‌ இவரது பேரறிவைத்‌ 
இருப்தி செய்யும்‌ அறிஞர்களின்‌ பரிச்சயம்‌ எதுவும்‌ இவருக்குக்‌ 
இட்டவில்லை. எனவே காவிய கண்ட முனிவரைச்‌ சந்தித்ததும்‌ 
இவரது உள்ளம்‌ உவகை கொண்டது. கணபதி முனிவர்‌ சிறந்த 
வடமொழிப்‌ புலவர்‌; மகாகவி; வேத இலக்கியத்தில்‌ பரிச்சயமும்‌ 
வேத ஆராய்ச்சியில்‌ ஈடுபாடும்‌ கொண்டவர்‌. அவரது அறிமுகம்‌ 


சாஸ்திரியாரின்‌ வேத ஆய்வுப்‌ பசி இ 5 
மேலும்‌ மேலும்‌ வேதத்தின்‌ பொருளைத்‌ துழ 
புதுச்சேரியிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த ட்‌ Tr 
பத்திரிகையைப்‌ பார்த்தார்‌. அதில்‌ ஸ்ரீ அரவிந்தர்‌ எழுதி. 


5 


The Secret of the Veda என்ற கட்டுரைகளில்‌ மனம்‌ பறிகொடுத்‌ 
தார்‌. தாம்‌ சண்ட உண்மைகளை ஸ்ரீ அரவிந்தரும்‌ குறிப்பிட்டிருந்தது 
இவருக்குப்‌ பெருவியப்பாயிருந்தது. ஸ்ரீ அரவிந்தரின்‌ பேரறிவும்‌ 
ஆழ்ந்த ஆத்மானுபவத்தின்‌ மூலம்‌ காம்‌ கண்டதை உல௫ற்கு 
எடுத்து வழங்கிய அவரது பாங்கும்‌ சாஸ்திரியாரின்‌ உள்ளத்தைக்‌ 
கொள்ளை கொண்டது. அந்த மகானை நோக்கி இவர்‌ உள்ளம்‌ 
ஈர்க்கப்பட்டது. இறுதியில்‌ அவரது நிழலிலேயே, ஸ்ரீ அரவிந்த 
ஆசிரமத்திலேயே தங்கி ஸ்ரீ அரவிந்தரின்‌ பூரண யோகம்‌ பயிலு 
வதிலேயே தமது வாழ்நாட்களைக்‌ கழித்தார்‌. இவர்‌ இயற்றிய 
நூல்கள்‌ யாவும்‌, சித்தாஞ்சனம்‌ என்ற புகழ்பெற்ற ரிக்வேத 
பாஷ்யம்‌ உட்பட இவரது புதுச்சேரி ஆசிரம வாழ்க்கையின்‌ 
போது வெளி வந்தவைகாம்‌. 


1953-ம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ 16-ம்‌ தேதி இவர்‌ தமது உலக 
வாழ்க்கையை முடித்துக்கொண்டார்‌. அதற்குச்‌ சில ஆண்டுகட்கு 
முன்பு தான்‌ இவர்‌ மகாமனுஸ்தவம்‌ என்னும்‌ நூலை இயற்றினார்‌. 
தமது வாழ்க்கையில்‌ அடுத்தடுத்து நிகழ்ந்த ஆன்மீக அனுபவங்‌ 
களுக்கெல்லாம்‌ ஆதி காரணமாயிருந்த திரிபுரசுந்தரி தேவியின்‌ 
பால்‌ சுரந்த நன்றியினால்‌ அந்தத்‌ தேவியின்‌ மேல்‌ துதியாக 
முப்பத்து இரண்டு சுலோகங்கள்‌ கொண்ட இந்த நூலை எழுதினார்‌. 


இதில்‌ ஒரு விசேஷம்‌ என்னவென்றால்‌ தாம்‌ இளமை முதல்‌ 
செய்து வந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தையே இவர்‌ இந்தச்‌ சுலோ 
கங்களில்‌ தொடுத்துள்ளார்‌. மந்திரங்களின்‌ எழுத்துக்களை 
சுலோகங்களின்‌ முதல்‌ எழுத்துக்களாக அமைப்பது ஒரு மரபு. 
இதன்படியே பதினைந்து சுலோகங்களின்‌ முதல்‌ எழுத்துக்களாக 
ந்திரத்தின்‌ ஒவ்வொரு எழுத்தையும்‌ அமைத்து விட்டு ஸ்ரீ 
வித்யையின்‌ மகிமையையும்‌ உட்கருத்தையும்‌ இக்கவிதைகளில்‌ 
நுட்பமாகக்‌ கூறி முடித்துள்ளார்‌ இவர்‌. 


பராசக்தியின்‌ பால்‌ ஈடுபாடு கொண்டவர்களுக்கும்‌ ஸ்ரீ 
வித்யா மந்திர உபதேசம்‌ பெற்றவர்களுக்கும்‌ பெரும்‌ பயன்‌ 
தருவதாய்‌ இந்நூல்‌ அமைந்துள்ளது. ஆன்மீக இலக்கியத்திற்கு 
இது ஒரு அருங்‌ கொடையாகும்‌ என்றால்‌ மிகையே இல்லை. 


ஸ்ரீ விக்யை என்பதென்ன? 


An ear of mind withdrawn from the outward’s rhymes 
Discovered the seed-sounds of the eternal Word 


என்று ஸ்ரீ அரவிந்தபிரான்‌ தமது சாவித்ரி மகாகாவியத்தில்‌ 
கூறுகிறார்‌. “புறவுலக ஒலிகளினின்று மீண்டு உண்முகமாய்த்‌ 
இரும்பிய உள்ளத்தின்‌ செவியானது நித்தியச்‌ சொல்லின்‌ ஒலி 
விதைகளைக்‌ கண்டு பிடித்தது. ' என்கிறார்‌. 


ஆம்‌; உண்முகமாய்‌ ஆழ்ந்து தவம்‌ செய்யும்‌ ரிஷிகளின்‌ 
உட்செவிகள்‌ கேட்ட ஒலிகள்‌ தாம்‌ மந்திரங்கள்‌ எல்லாம்‌. தாம்‌ 
அடைந்த அனுபவத்தைப்‌ பிறரும்‌ அடைய வேண்டும்‌ என்னும்‌ 
பெருங்‌ கருணையினால்‌ அவர்கள்‌ தாம்‌ கேட்ட ஒலிகளுக்கு, கண்ட 
உண்மைகளுக்குச்‌ சொல்வடிவம்‌ கொடுத்து உலகிற்கு வழங்கி 
னார்கள்‌. 


இவ்வகையான மந்திரங்களுள்‌ ஒன்று தான்‌ ஸ்ரீவித்யா 


மந்திரம்‌. “மந்திரங்களுக்குள்ளே சிறந்தது ஸ்ரீவித்யா மந்திரம்‌”... 
என்று தந்திர சாஸ்திரம்‌ கூறுகிறது. சக்தி வழிபாட்டைக்‌ 
குறியாகக்‌ கொண்ட தந்திர சாஸ்திரம்‌ ஸ்ரீவித்யை என்னும்‌ 


கோட்டைக்குள்‌ எல்லோருமே நுழைந்து விட முடியாது 
என்கிறது. மிக உன்னத லட்சியம்‌ கொண்ட, உயர்ந்த பண்பா 
டுடைய உத்தமப்‌ பிறவிகளே இந்த மந்திரத்தை அடையத்‌ தகுதி 
பெற்றவர்கள்‌. “ராஜ்யம்‌ தேயம்‌ சிரோ கேயம்‌ ந தேயா 
ஷோடசாக்ரீ' ராஜ்ஜியத்தைக்‌ கொடுத்து விடலாம்‌, தலையையே 
கொடுக்கலாம்‌; ஆனால்‌ பதினாறு எழுத்து கொண்டதை 
(்ரீவித்யையை) கொடுத்து விடலாகாது என்கிறது தந்திரம்‌. 
அதாவது அதனுடைய மகிமையை அறியாத மந்த மனிதனுக்கு 
அதைக்‌ கொடுத்து அந்த மந்திரத்தின்‌ புனிதத்தைக்‌ கெடுப்பது 
தவறு என்கிறது. இதனாலேயே இம்மந்திரத்தைப்‌ பரம ரகசிய 
மாகப்‌ பாதுகாத்து வந்துள்ளனர்‌. 

பரம்பொருளை சக்தியாக, தாயாக 
சாஸ்திரம்‌ அந்தப்‌ பராசக்தியை வழிபடுவத, 
மார்க்கங்களை வகுத்திருக்கிறது. பராசக்தியிக 


வழிபடும்‌ தத்திர 


தாக வருவது தான்‌ பதீவித்யை,. ல்‌ தேவதை இஃ த்ரிபுர டட 


7 


தேவதை யான அன்னையாவாள்‌. இந்தத்‌ தேவியே லலிதா என்றும்‌ 
ராஜராஜேசுவரி என்றும்‌ அழைக்கப்படுறொள்‌. ஸ்ரீமாதா-அன்னை, 
ஸ்ரீ மஹா ராஜ்ஞீ-பேரரச என்று லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ 
போற்றும்‌ இந்தத்‌ தேவி மானிடர்க்கு மட்டுமல்லாமல்‌ தேவர்‌ 
களுக்கும்‌ தாயான ஆதிபராசக்தி, வேதம்‌ போற்றும்‌ அதிதி 
என்பவள்‌ இவளே. ஆரியனை, உன்னதப்‌ பிறவியெடுத்தவனை 
மேலும்‌ உன்னத நிலைக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ தெய்வத்‌ தலைவி 
இவள்‌. 


அடையவொண்ணாத உயர்‌ சிகரத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
இவ்வன்னைபால்‌ அழைத்துச்‌ செல்லும்‌ சாதனமே ஸ்ரீவித்யா 
மந்திரம்‌. வித்யா என்றால்‌ அறிவு. ஸ்ரீ என்னும்‌ சொல்‌ புனிதத்‌ 
தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ குறிக்கும்‌. ஒப்பற்ற இந்த மந்திரத்தை 
இரு அறிவு என்று மட்டுமே குறிக்கிறது சாஸ்திரம்‌. இது ஒன்றே 
அறிவு, இதை அறிந்தவன்‌ அனைத்தையும்‌ அறிந்தவனாவான்‌ 
ன்‌ தான்‌ இதன்‌ கருத்து. 


இந்த மந்திரத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்ட சாதகனுக்கு எல்லா 
விதக்‌ குறைகளும்‌ அகன்று விடும்‌. ஆரம்ப கட்டத்தில்‌ சாதகன்‌ 
இதன்‌ மகிமையை முழுவதுமாய்‌ அறிந்து கொள்வது இயலாது. 
எனினும்‌ இந்த மந்திரத்தின்‌ சக்தியே சாதகனை மெல்ல மெல்ல 
டத்திச்‌ செல்லும்‌. அப்போது அவன்‌ படிப்படியாக இதன்‌ 
மகிமைகளை உணரலாவான்‌. கல்விக்குத்‌ தாயான சரஸ்வதியின்‌ 
கடாட்சம்‌ இவனை நோக்கி வரும்‌. எங்கும்‌ நிலையாக நில்லாமல்‌ 
ன்று கொண்டேயிருக்கும்‌ செல்வத்தின்‌ தலைவி லக்ஷ்மியும்‌ 
ட்‌ இவனிடம்‌ நிலையாகத்‌ தங்குவாள்‌. அதாவது கல்வியும்‌ 
சல்வமும்‌ இவனைத்‌ தேடி வந்தடையும்‌. சாதனையில்‌ மேலும்‌ 
மலும்‌ முன்னேறுகையில்‌ பல சித்திகளையும்‌ சாதகன்‌ பெறுவான்‌. 
ஆத்ம சாதனையின்‌ ஓர்‌ அங்கமாக குண்டலினி சக்தி விழிப்புற்று 
பல அற்புதங்களை நிகழ்த்தும்‌. உள்ளும்‌ புறமுமாகச்‌ சாதகனை 
ஒளிவெள்ளம்‌ சூழ்ந்து கொள்ளும்‌. சேயின்‌ விருப்பமறிந்த தாய்‌ 
இவனது குறைகளையெல்லாம்‌ நீக்கவே காத்திருக்கிறாள்‌. 
ஆகையால்‌ சாதகன்‌ தனது விருப்பத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்‌ 
வில்‌ காணும்‌ விந்தைகளில்‌ மயங்கி நின்று விடாமல்‌ 

- அன்னையிடமே ஒப்படைக்கும்‌ பொழுது அவள்‌ 


.. துன்புறுவானோ அதனை நீக்கி இறுதியில்‌ தனது அன்பு வலையில்‌ 
இவனைப்‌ பிடித்திழுத்து தன்‌ எல்லையற்ற சாம்ராஜ்ஜியத்இின்‌ ஓர்‌ 
அங்கமாக இவனை ஏற்றுக்‌ கொண்டு விடுவாள்‌. 


ச்ம்‌ 3 


அளை - 


த எனனை 


8 


இத்தனையையும்‌ செய்யும்‌ இந்த மந்திரம்‌ தான்‌ என்ன? 
நாம்‌ முன்பே கூறியது போல்‌ மந்திரம்‌ என்பது வெறும்‌ சொற்‌ 
களால்‌ ஆன ஒரு வாக்கியமோ சொற்றொடரோ அல்ஸ. தான்‌ 
உலகில்‌ வெளிப்பட வேண்டும்‌, தனது எல்லையற்ற தண்லமயை 
ஓர்‌ எல்லைக்குட்படுத்திக்‌ கொண்டு ஒரு வடிவம்‌ பெற வண்டும்‌ 
என்று இறைவன்‌ விரும்பும்‌ பொழுது அகண்ட வெளியில்‌ ஒரு 
சலனம்‌ ஏற்படுகிறது. இந்தச்‌ சலனத்திற்கு ஓர்‌ ஒலி உண்டா 
கிறது. இந்த ஒலியே ஒரு வடிவம்‌ பெறுகிறது. உன்னத மனநிலை 
யைப்‌ பெற்ற ஞானிகள்‌ தங்கள்‌ உட்செவியால்‌ இந்த ஒலியைக்‌ 
கேட்கிறார்கள்‌. தங்கள்‌ அகக்‌ கண்ணால்‌ இந்த ஒலியின்‌ வடிவத்‌ 
தைக்‌ காண்‌இருர்கள்‌. இதனுடைய பொருளை நன்குணர்ந்த அந்த 
ரிஷிகள்‌ பொய்யறியாத தங்களுடைய நாவினால்‌ அந்த இலிக்குச்‌ 
சொல்‌ வடிவம்‌ தருகிறார்கள்‌. மந்திரம்‌ என்பது இதுவே. 


இனி, ஸ்ரீவித்யா மந்தரம்‌ என்பதென்ன? பராசக்தியின்‌ 
அங்கங்கள்‌, வடிவங்கள்‌ பலப்பலவாகும்‌. பிரபஞ்சத்தின்‌ பல்வேறு 
தொழில்களை செயல்படுத்துவதற்காக பரம்பொருள்‌ தனது சக்தி 
யின்‌ பல பிரிவுகளை இயக்குகின்றது. இவற்றுள்‌ அ த்யா 
உபாசகர்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டிய முக்‌! க்திகள்‌ 
மூன்று. பாலா, மந்த்ரிணீ, தண்டநாதா என்ப ல, பூ 


பாலா--இறைவனைக்‌ குழந்தையாக வழிபடுவது ஆத்ம 
சாதனையிலே ஒரு மரபு. எட்டமுடியாத பா கைக்‌ 
கெட்டிய குழந்தையாக பாவித்துச்‌ சீராட்டிக்‌. ,குலவுவ ன்‌ மூல 
உணர்ச்சி மேலீட்டினால்‌ அப்பரம்பொரு விடுவது! எளித 
கும்‌ என்பதே இதன்‌ தத்துவம்‌. கண்ண பரு தனையும்‌ குழந்‌ 
கதைகளாக வழிபடுவது போல்‌ பராசக்தியை, இரிரசந்தரி 0) ॥ 
குழந்தையாக வழிபடுவது உண்டு. இக்குழந்தையை பாலாத்ரிபுர 
சுந்தரி என்றழைப்பர்‌. பாலா த்ரிபுர சுந்தரியின்‌ மந்திரம்‌ மூன்றெ 
முத்துப்‌ பெறும்‌. ஐம்‌ க்லீம்‌ ஸெளஹ்‌ என்பவை இவை. இவையே 
ஸ்ரீவித்யா மந்திரத்தில்‌ மூன்று பிரிவுகளாக விரிவாகியுள்ளன. 
எடுத்தவுடன்‌ ஸ்ரீவித்யையை அணுக முடியாதவர்கள்‌ ஆரம்பத்‌ 
இல்‌ பாலா மந்திர உபதேசம்‌ பெறுவார்கள்‌. இந்த மந்திரத்தில்‌ 
நன்கு ஈடுபட்ட சாதகன்‌ ஸ்ரீவித்யா மந்திரத்தைப்‌ பெறச்‌ 
சித்தமாகிறான்‌. த்ரிபுர சுந்தரியின்‌ அம்சங்கள்‌ அனைத்‌, 
வினிடமும்‌ அமைந்திருப்பதால்‌ குழந்தையைக்‌ ௫ 


. ர ரு. 


9 


என்று அழைக்கப்‌ படுவாள்‌. கருநிறம்‌ கொண்ட இந்தத்‌ தேவியை 
சியாமளா என்றும்‌ ராஜூயாமளா என்றும்‌ அழைப்பர்‌. தனது 
திறமையையும்‌ கூர்மதியையும்‌ சாதகனுக்கு வழங்கும்‌ இத்தேவியை 
உபாசிப்பவன்‌ கடைசியில்‌ ஸ்ரீவித்யா உபாசகனாகத்‌ தகுதி பெறு 
கிறான்‌. 


தண்டநாதா-தஇந்தத்‌ தேவி ராஜராஜேசுவரியின்‌ தளபதி 
யாவாள்‌. அன்னையின்‌ படைபலமாக விளங்குபவள்‌. வாராஹீ 
என்றழைக்கப்படும்‌ இந்தத்‌ தேவி அசுத்தங்கள்‌ அனைத்தையும்‌, 
தீமைகள்‌ ற்றையும்‌ கபளீகரம்‌ செய்பவள்‌. சா தகனின்‌ வழியில்‌ 
உண்டாகும்‌ இடர்களையும்‌ தீயசக்திகளையும்‌ விழுங்கி விடுபவள்‌. 
தண்டம்‌ என்றால்‌ கோல்‌ என்று பொருள்‌. இந்தத்‌ தேவி தனது 
கையில்‌ வைத்திருக்கும்‌ கோலினால்‌ எதிர்ச்‌ சக்திகள்‌ அனைத்தையும்‌ 
செயலிழந்து ஸ்தம்பித்துப்‌ போகச்‌ செய்பவள்‌. எனவே இவளை 
ர்வ ஸ்தம்ப என்பர்‌. தச மகாவித்யைகளுள்‌ பகளாமு£ 


* எத்‌ ழைக்கப்படும்‌ இந்தத்‌ தேவியை வழிப்பட்டால்‌ ்ரீவித்யையை 


குவது மிகவும்‌ எளிதாகிறது. 


இவை மூன்றில்‌ அன்னையின்‌ மூன்று முக்கிய அம்சங்களாகும்‌. 
நேரிடையாக அன்னையையே, ஸ்ரீவித்யையையே அடையக்‌ கூடிய 


வர்களுக்கு ப மர்‌ தாமாகவே முன்வந்து தமது வல்ல 


்‌ வாண்டு 0 ப ர்க, கந்தர க மனு, pr 
பரன்‌, அதச்‌ கெட்‌ முதிரை, மன்மதன்‌, அகஸ்தியர்‌, நந்திகேசன்‌, 
ஷ்ணு ஸ்கந்தன்‌, சிவன்‌, துர்வாசர்‌ என்று இவர்கள்‌ 

ட லாம்‌ முதன்முதலாக ஸ்ரீ வித்யையை அணுகியவர்கள்‌. இவர்‌ 
ளுள்‌ மனிதர்களும்‌ சித்தர்களும்‌ தேவர்களும்‌ அடங்கியிருப்பது 
குறிப்பிடத்தக்கது. இவர்கள்‌ ஒவ்வொருவருமே ஸ்ரீவித்யைக்கு. 
ஒவ்வொரு தனிப்‌ பாணியை, வழிமுறையை வகுத்தனர்‌. அந்தந்‌ 
தப்‌ பாணிகளுக்கேற்ப ஸ்ரீவித்யா மந்திரம்‌ வேறுபட்டு விளங்கு 
கிறது. இவற்றுள்‌ இன்று பலரும்‌ கடைப்பிடிப்பது இருவகை 
வழி முறைகளாகும்‌. மன்மதனும்‌ அகஸ்தியரும்‌ வகுத்த முறை 
களே ல்‌ ரும்பாலும்‌ பின்பற்றப்படுகின்றன. மன்மதன்‌ 
த ராஜன்‌ வகுத்த முறையை காதி வித்யா என்கின்‌ 
னும்‌ எழுத்தை முதலாகக்‌ கொண்டு துவங்குவதால்‌ 
ற்றது அது. அகஸ்தியரின்‌ வழிமுறை ஹாதி வித்யா 
கப்படுகிறது. ஹ என்னும்‌ எழுத்தை முதலாகக்‌ 
ண்டு ஆரம்பிப்பதால்‌ இதனை இவ்வாறு அலை க்கின்ற 
னர்‌. ஹாதி வித்யையில்‌ அட்சரங்கள்‌ ஐந்தும்‌ காதியில்‌ ஏழு 


Ha 


| 


10 


அட்சரங்களும்‌ உள்ளன. மந்திரத்தில்‌ ஒரு முறைக்கு மேல்‌ வரும்‌ 
அட்சரங்களைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்வதில்லை. இந்த இரண்டு 
வித்யைகளில்‌ எது சிறந்தது எனில்‌ இரண்டுமே ஒன்றுக்கொன்று 
தாழ்ந்தது இல்லை; இரண்டுமே பயனளிக்கும்‌ ஆற்றல்‌ பெற்றவை 
தான்‌ என்கிறது தந்திர சாஸ்திரம்‌. அன்னையின்‌ சக்தி ஐந்தெழுத்‌ 
இன்‌ மூலமும்‌ ஏழெழுத்தின்‌ மூலமும்‌ ஓரே மாதிரி சாதகனுள்ளே 
நாத கலை யுருவில்‌ பிரவகிக்கின்றது. 


அன்பின்‌ தெய்வமான மன்மதன்‌ அல்லது காமராஜனால்‌ 
வகுக்கப்பட்ட காதி வித்யையின்‌ மூலம்‌ அன்னையின்‌ பேரன்புத்‌ 
தத்துவம்‌ கட்டுவதால்‌ காதி வித்யையே இன்று பெரும்பாலும்‌ 
வழக்கில்‌ உள்ளது. “சிவபிரான்‌ மன்மதனை எரித்த பொழுது 
மன்மதனின்‌ உடல்‌ சாம்பலாகியது. அந்தச்‌ சாம்பற்குவியலை 
விளையாட்டுப்‌ போக்காக ஒன்று சேர்த்துக்‌ குவித்து அதற்கு 
உயிர்‌ கொடுத்தானாம்‌ ஒரு கந்தர்வன்‌. அது பண்டாசுரனாக 
உருவெடுத்ததாம்‌. இறைவனின்‌ கோபத்திற்காளாகி தெய்வ 
மார்க்கத்திற்குப்‌ புறம்பாக உருவானதால்‌ இந்தப்‌ படைப்பு ஓர்‌ 
அசுரனாகியது. அன்பை வக்கிரமான கொணத்குதாட்டுப இந்தப்‌ 
படைப்பு அசுரசக்தியாகயது. அன்பை வக்கிரமாக்கும்‌ இந்த 
பண்டாசுரனை அழித்து பிரபஞ்சத்தில்‌ உண்மையான தூய 
அன்பை நிலைநாட்டுவதற்காக அன்பே உருவான, அருளே வ 
வான அன்னை லலிதாதேவி திருவுள்ளம்‌ கொண்டு அந்த அசுரனைப்‌ 
போரில்‌ தோற்கடித்தாள்‌' என்று பிரம்மா புராணம்‌ விவரி 
ன்றது. உலகில்‌ நிலவியுள்ள வக்கிரமான உணர்ச்சிகளை ஒழுங்கு. 
படுத்தி அன்பின்‌ உயர்வையும்‌ தூய்மையையும்‌ சாதகனுக்‌ 
உணர்த்த உதவுவதுதான்‌ அன்னையின்‌ மந்திரத்தின்‌ நோ 
என்பதே கருத்து. 


காதி வித்யையில்‌ ஒருமுறைக்கு மேலும்‌ வரும்‌ எழுத்துக்க 
யெல்லாம்‌ கணக்கில்‌ எடுத்தால்‌ பதினைந்து அட்சரமாறெது. 
அதனால்‌ இதனை பஞ்சதசீ என்று கூறுவர்‌. பஞ்சதசம்‌ என்றால்‌ 
வடமொழியில்‌ பதினைந்து என்று பொருள்‌. இந்தப்‌ பதினைந்து 
எழுத்துக்களை முதல்‌ அட்சரமாகக்‌ கொண்டு எழுதப்பட்டது 
லலிதாத்ரிசதீ என்னும்‌ தோத்திரம்‌. இந்த மரபை யொட்டியே 
கபாலி சாஸ்திரியாரும்‌ மஹாமனுஸ்தவம்‌ ன்ற துதியைப்‌ 
பாடினார்‌. 


பஞ்தசியாகிய இம்மந்திரத்தைக்‌ கண்ட ரிஷி டு 
மந்திர த்ரஷ்டா முனிவர்க்கெல்லாம்‌ மன்னனாய்‌ விளங்கும்‌ 
கு்திணாமூர்த்தியே என்பர்‌. இதன்‌ சந்தம்‌ பங்க்த எனப்படும்‌. 
இதன்‌ தேவதை லலிதா த்ரிபுர சுந்தரி ஆவாள்‌. 


ஸீ 


11 


இப்புனித மந்திரம்‌ இதுவே 
“கஏஈலஹ்ரீம்‌ ஹஸகஹலஹ்ரீம்‌ ஸகலஹ்ரீம்‌” 


இம்மத்திரம்‌ மூன்று பகுதிகளாகப்‌ பிரிக்கப்‌ படுகின்றது. 
இதனை மூன்று கண்டங்கள்‌ அல்லது மூன்று கூடங்கள்‌ (சிகரங்‌ 
கள்‌) என்று கூறுவார்கள்‌ . 


ஜந்து எழுத்துக்களை உடைய முதற்‌ கூடத்தை வாக்பவ 
கூடம்‌ என்பர்‌. பிரபஞ்சத்தின்‌ ஆதிமூலமான சொல்லிலிருந்து, 
வாக்கிலிருந்து பிறந்தது இது. இரண்டாவது கண்டம்‌ ஆறு 
அட்சரங்களை உடையது. இதனை காமராஜ கூடம்‌ என்பர்‌. 
அன்பின்‌ தேவதையான காமராஜனை ஒட்டியது இது. மூன்றாவதும்‌ 
இறுதியானதும்‌ ஆகிய பகுதி சக்தி கூடம்‌ என்று சொல்லப்படு 
கிறது. 
இருஷ்டியின்‌ ஆரம்பத்தில்‌ அகண்டத்தில்‌ ஓர்‌ அதிர்வு 
உண்டாகியது. அதுவே நாதம்‌. அது செயல்பட, இயங்க, ஓர்‌ 
உந்துதல்‌--தூண்டுதல்‌--லர்‌ இச்சை அதாவது காமம்‌ தேவைப்‌ 
பட்டது. பின்னர்‌ சிருஷ்டி. முழுமை பெற ஒரு சக்தி அவசிய 
மாயெது. இந்த மூன்று தத்துவங்களையே ஸ்ரீவித்யா மந்திரத்தின்‌ 
மூன்று பகுதிகள்‌ குறிக்கின்றன. இதனைப்‌ பயிலும்‌ சாதகனுக்கு 
இச்சிருஷ்டியின்‌ தத்துவம்‌ உணர்த்தப்படுகின்றது. இம்மந்திரத்‌ 
இன்‌ முதல்‌ எழுத்தான ௧ என்னும்‌ அட்சரம்‌ பிரம்மா, சரஸ்வதி 
ஆய இருவரின்‌ பீஜாக்ஷரமாகும்‌. இந்த எழுத்து உலகத்தை 
உருவாக்யெ முதல்‌ ஒலிச்சேர்க்கையை, 'வாக்‌'கைக்‌ குறிக்கின்றது. 
ந்து “வாக்‌'ன்‌ சொல்லுருவமாக வெளிப்பட்ட மந்திரத்தை 


ன்‌ செய்பவன்‌ அறிவின்‌ முழுமையான பயனைப்‌ பெறுறொன்‌. 


இம்மந்திரத்தில்‌ அடங்கிய ஞானம்‌ முழுவதும்‌ அவனுக்குத்‌ 
தெள்ளென விளங்கி விடுகின்றது. 


படைப்புத்‌ தொழிலுக்காக, ஒளிகளுக்கெல்லாம்‌ மூலமாகிய 
பேரொளியானது தன்னை மூன்று பிரிவுகளாகப்‌ பிரித்துக்‌ கொண்‌ 
டது. சந்திரன்‌, சூரியன்‌, அக்னி என்பவையே அவை. ஸ்ரீவித்யா 
மந்திரத்தின்‌ மூன்று பகுதிகளும்‌ முறையே ஸோமகண்டம்‌, சூர்ய 
கண்டம்‌, அக்னி கண்டம்‌ என்று வழங்கப்படுகிறது. இந்த மூன்று 
பகுதிகளையும்‌ ஆளும்‌ தேவதைகளை முறையே காமேசுவரி, பக 
மாலினி, வஜ்ரேசுவரி என்பர்‌. இம்மூன்று தேவதைகளும்‌ தான்‌ 
ஸ்ரீ சக்ரத்தின்‌ முதல்‌ முக்கோணமான யோனியில்‌ இடம்‌ பெற்றுள்‌ 
ளனர்‌. மனித உடலில்‌ ஸோம கண்டம்‌ என்பது ஸஹஸ்ராரம்‌ 
என்னும்‌ தலை மையமாகவும்‌ சூர்ய கண்டம்‌ அனாஹதமாகிய 
இதய மையமாகவும்‌ அக்னி கண்டம்‌ மூலாதாரமாகிய அடி 


\ 


12 


மையமாகவும்‌ பிரதிபலிக்கின்றன. சாதகன்‌ இவ்வாறு தனது 
உடலை மந்திரத்தோடு ஒன்றுபடுத்திக்‌ கொள்ளுகிறான்‌. 


மந்திரமும்‌ அதன்‌ தேவதையும்‌ வேறல்ல. மந்திரமே தேவ 
தையின்‌ உடல்‌ ஆகும்‌. எனவே ஸ்ரீவித்யா மந்திரம்‌ அன்னையின்‌ 
சரீரமே ஆகும்‌. இதனுடைய பகுதிகளும்‌ அன்னையின்‌ உடலின்‌ 
பகுதிகளே ஆகும்‌. முதற்‌ பகுதியான வாக்பவ கூடம்‌ அன்னையின்‌ 
முகமாகவும்‌ இரண்டாவது பகுதியான காமராஜகூடம்‌ அவளின்‌ 
மத்திய பாகமாகவும்‌ மூன்றாவது பகுதியான சக்தி கூடம்‌ அடிப்‌ 
பாகமாகவும்‌ கருதப்படுகின்றன. 


மந்திரத்தைக்‌ கவனமாகப்‌ பார்க்கும்‌ பொழுது இம்மூன்று 
பகுதிகளும்‌ ஹ்ரீம்‌ என்னும்‌ எழுத்தில்‌ முடிவுறுவது தெரிய வரும்‌. 
ஹ்ரீம்‌ என்னும்‌ அட்சரம்‌ தந்திர சாஸ்திரத்தில்‌ பிரணவமாகக்‌ 
கருதப்படுகிறது. வேதத்தில்‌ ஓம்‌ என்னும்‌ எழுத்துக்குரிய மதிப்‌ 
பை தந்திர சாஸ்திரத்தில்‌ ஹ்ரீம்‌ என்னும்‌ எழுத்து பெறுகிறது. 
இதனை மாயா என்றும்‌ குறிப்பர்‌. மா என்னும்‌ சொல்‌ வடமொழி 
யில்‌ அளத்தல்‌ என்று பொருள்படும்‌. எனவே மாயா என்றால்‌ 
அளவு என்றாகிறது. அளப்பரிய ஆற்றல்‌ ஓர்‌ அளவுக்குட்படுவதே 
மாயை. அதுவே புவனேசுவரியின்‌, உலகத்தின்‌ முழுமுதற்‌ தலைவி 
யான அன்னையின்‌ இவ்விய நாமமாகும்‌. உலகத்தை உருவாக்கி 
அதனுள்‌ தானே நுழைந்து கொண்டிருக்கும்‌ பராசக்தியின்‌ திருப்‌ 
பெயரே அது. தச மகாவித்யைகளுள்‌ ஒருவளான புவனேசுவரியின்‌ 
மந்திரமே ஹ்ரீம்‌ என்பதாகும்‌. இந்த உலகத்தை விரித்தலையும்‌ 
பின்பு சுருட்டி மடக்கி விடுவதையுமே தொழிலாகக்‌ கொண்ட 
அன்னையின்‌ ஓரெழுத்து மந்திரமே ஹ்ரீம்‌ என்பது. இந்த மந்திரத்‌ 
தை லஜ்ஜா பீஜம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. லஜ்ஜா என்றால்‌ நாணம்‌ 
என்று பொருள்‌. நாணம்‌ என்றால்‌ சுருங்குதல்‌ ஆகும்‌. அதாவது 
இன்னும்‌ முழுவதும்‌ வெளிப்படாமல்‌ குறுகி மறைந்திருத்தல்‌ 
ஆகும்‌. இவ்வாறு லஜ்ஜா பீஜமாகிய ஹ்ரீம்‌ என்னும்‌ மந்திரம்‌ 
இன்னும்‌ பூரணமாக வெளிப்படாமலிருக்கும்‌ இருஷ்டியைக்‌ குறிக்‌ 
கின்றது. ஹ்ரீம்‌ என்னும்‌ ஒலி படைப்பாற்றல்‌ முழுவதையும்‌ 
தன்னுள்‌ கொண்டது. இதனை ஆரம்பமாகக்‌ கொண்டே சிருஷ்டி 
துவங்கியது. இதனைச்‌ சாதனமாகக்‌ கொண்டு தான்‌ அன்னை 
அண்டவெளியில்‌ பிரபஞ்சத்தைத்‌ தாங்கிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
மனிதனின்‌ இதயத்திலும்‌ அதுவே ஹ்ருல்லேகையாக, அதாவது 
இதயத்தின்‌ ஒளிக்கதிராக இழையோடுகிறது. 

தெய்வம்‌ பிரபஞ்சத்தைப்‌ படைக்க ஆவல்‌ கொண்டது. 
அது போலவே பிரபஞ்சமும்‌ தெய்வத்தை அடைய ஆவல்‌ 
கொண்டது. தன்னைப்‌ படைத்த தாயை அடையத்‌ துடிக்கும்‌ 


13 


சேயின்‌ ஆர்வம்‌ போன்றே உலகம்‌ தனது படைப்பாளியை 
அடைய ஏங்குகின்றது. தெய்வத்தின்‌ இச்சையானது காமகலை 
யாக ஆகாயத்தில்‌ வேர்கொண்டு பூமியில்‌ தனது கிளைகளைப்‌ 
பரப்பி விரிந்துள்ளது. இந்த இச்சைக்குப்‌ பிரதிபலிப்பாக இங்கி 
ருந்து, மனித இதயத்திலிருந்து ஹ்ருல்லேகையாக ஆர்வக்கன 
லின்‌ கதிர்‌ புறப்பட்டுத்‌ தனது மூலஸ்தானத்தை அடைய ஏகு 
றெது. இவ்வாறு சிருஷ்டியையும்‌ அதன்‌ கர்த்தாவையும்‌ இணைப்‌ 
பது ஹ்ரீம்‌ என்னும்‌ ஒலி. 

இனி, ஸ்ரீவித்யா மந்திரத்தில்‌ மூன்று பகுதிகள்‌ இருப்பதை 
யும்‌ இம்மூன்று பகுதிகளும்‌ ஹ்ரீம்‌ என்னும்‌ அட்சரத்தில்‌ 
முடிவுறுவதையும்‌ கண்டோம்‌. இம்மந்திரத்தைப்‌ பயிலும்‌ சாதக 
னுக்கு இம்மூன்று பகுதிகளும்‌ முவ்வகை ஞானத்தை நல்குறெது. 
அவை யாவை? உலகம்‌, கடவுள்‌, ஆன்மா ஆகியவற்றின்‌ சேர்க்‌ 
கையே இந்தப்‌ படைப்பு. உலகத்தை அதன்‌ வெளிப்‌ படையான 
தோற்றத்தைக்‌ கண்டு அறிவது பூரண அறிவாகாது. உலகம்‌ 
இறைவனின்‌ தோற்றமே ஆகும்‌ என்பதை உணருவதே உண்மை 
அறிவு. இந்த அறிவை அனுபவ பூர்வமாக சாதகனுக்குக்‌ கொடுக்‌ 
கிறது மந்திரத்தின்‌ முதற்‌ பகுதியிலுள்ள ஹ்ரீம்‌. இரண்டாவது 
ஹ்ரீம்‌ அந்த அறிவை மேலும்‌ விரிவாக்கி கடவுளையும்‌ இந்த 
உலகத்தையும்‌ உணர்த்துகிறது. இந்த உலகத்திற்கு மூலவேராக 
கடவுள்‌ இருப்பதை அனுபவித்துணர வகை செய்கிறது. மூன்றாவது 
ஹ்ரீம்‌ ஆன்மாவைப்‌ பற்றிய தத்துவ ஞானத்தை அளித்து 
கடவுள்‌ ஒவ்வொரு உயிரிலும்‌ ஆன்மாவாக விளங்குவதையும்‌ 
இந்த உலகமே கடவுளின்‌ உடலாக விளங்குவதையும்‌ அறிவுறுத்து 
கின்றது. இவ்வாறு இம்மந்திரத்தைப்‌ பயிலும்‌ சாதகன்‌ உலகம்‌, 
கடவுள்‌, ஆன்மா ஆயெவற்றின்‌ தத்துவங்களைப்‌ பற்றிய பூரண 
ஞானத்தைப்‌ பெறுகிறான்‌. 


இத்தகைய சக்கி யடங்யெதே ஸ்ரீவித்யா மந்திரம்‌. மந்திரம்‌ 
மிகவும்‌ மகத்தானது. அதனுடைய மகிமையை அறிந்து பயிலும்‌ 
சாதகனுக்கே அதன்‌ முழுப்பயனும்‌ கிட்டும்‌. மத்திர.த்கை வெறும்‌ 
அட்சரங்களாகப்‌ படிப்பவனுக்கும்‌ இயந்திரகதியில்‌ வெறும்‌ ஒலி 
யாக உச்சரிப்பவனுக்கும்‌ மந்திரத்தினால்‌ எவ்விதப்‌ பயனும்‌ இல்லை. 


கற்கண்டைக்‌ கண்ணால்‌ பார்த்ததனாலோ அல்லது அதன்‌ 
பெயரை நாவினால்‌ உச்சரித்ததனாலோ அதன்‌ இனிமையை எவரும்‌ 
சுவைத்து விடுவதில்லை. கற்கண்டையே மென்று சுவைக்கும்‌ 
பொழுதுதான்‌ அதன்‌ இனிமையை அனுபவிக்க முடியும்‌. மந்தி 
ரத்தின்‌ உட்கருத்தை ஆழமாக உணர்ந்து அதனுள்‌ பிரவேசிக்கும்‌ 
பொழுது தான்‌ அதனுடைய முழுப்பயனும்‌ கட்டும்‌. 


குருவின்‌ தேவை 


ஆன்ம வழியில்‌ செல்வதற்கு மந்திரத்தின்‌ துணை அவசியம்‌ 
என்பதைக்கண்டோம்‌. இந்த மந்திரத்தை எங்கிருந்து பெறுவது? 
புத்தகங்களில்‌ படிக்கக்‌ கிடைக்கும்‌ மந்திரங்கள்‌ உண்மைச்‌ சாதக 
னுக்கு எவ்விதப்‌ பயனையும்‌ நல்கா. புத்தகத்தில்‌ மருந்துகளின்‌ 
பெயரைப்‌ படிப்பது போன்றதே அதுவும்‌. உயிரற்ற புத்தகம்‌ 
உறுதுணை ஆகாது. மந்திரத்தின்‌ ஒலியும்‌ உச்சரிப்பும்‌ அதனுடைய 
உட்பொருளும்‌ தெரிந்த ஒருவர்‌ மூலம்‌ மந்திரத்தைக்‌ கற்பதுதான்‌ 
சிறந்தது. இதற்கு உரிய வழிகாட்டி யார்‌ என்பதைத்‌ தேடுவது 
மிக அவசியம்‌. 


ஒரு நோயாளி மற்றொரு நோயாளியைக்‌ குணப்படுத்திவிட 
முடியாது. ஒரு தரித்திரனால்‌ மற்றொரு தரித்திரனின்‌ வறுமை 
யைப்‌ போக்க இயலாது. இடகாத்திரனும்‌ நோயை நீக்கும்‌ வழி 
யறிந்தவனுமே நோயாளியைக்‌ கடைத்‌ தேற்றுவான்‌. பணம்‌ 
படைத்தவனும்‌ பணத்தைப்‌ படைச்கத்‌ தெரிந்தவனுமே ஒரு 
ஏழைக்கு உதவ முடியும்‌. 

ஆன்ம வழியில்‌ செல்ல ஆர்வம்‌ சொண்டவன்‌ தன்னிலும்‌ 
உயர்வான ஒரு வழிகாட்டியைத்‌ தேட வேண்டும்‌. பற்றும்‌ பார 
பட்சமும்‌ இல்லாமல்‌ தனக்கு எவ்விதப்‌ பயனும்‌ கருதாது என்றும்‌ 
மேல்‌ நிலையில்‌ நிலைத்து நிற்கும்‌ ஒருவர்‌ ஒருவனைச்‌ சீடனாக ஏற்றுக்‌ 
கொள்ள முன்‌ வருவாரானால்‌ அது அத்தச்‌ சாதகனின்‌ பெரும்‌ 
பேறாகும்‌. அவனுக்கு உரிய மந்திரம்‌ எது என்பதை அந்த மகானே 
அறிவார்‌. மந்திரம்‌ என்பது வெறும்‌ சொல்லடுக்கு அல்ல. உரிய 
வர்கள்‌ உச்சரிக்கும்‌ பொழுது அம்மந்திரத்தின்‌ தத்துவம்‌ உயிர்‌ 
பெற்று எழும்‌. ஒரு மந்திரத்தை ஆழ்ந்த நம்பிக்கையுடனும்‌ 
பூரண உணர்வுடனும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சாதனை செய்தவர்‌ 
அதனுடைய சித்தியைப்‌ பெற்றிருப்பார்‌. இத்தகைய மகானை 
அணுகி அவரது உள்ளம்‌ குளிருமாறு தொண்டு செய்து, 
பொறுமையுடன்‌ காத்திருந்து உரிய தருணத்தில்‌ அவர்‌ தரும்‌ 
மந்திரத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்வதே சாதகனுக்கு நன்மை பயக்‌ 
கும்‌. அதுவல்லாமல்‌ வெறும்‌ புத்தகத்தைப்‌ படித்து விட்டு ஆத்ம 
சாதனையைத்‌ துவக்குவது விழலுக்கு இரைத்த நீரே ஆகும்‌. 

மந்திர சத்தி பெற்ற மகானை அறிந்து கொள்வது எப்படி? 
போலிகள்‌ மலிந்து விட்ட இந்நாட்களில்‌ உண்மை மகானைக்‌ 
கண்டறிவது மிகக்‌ கடினமே. எனினும்‌ ஒன்றை உணர வேண்டும்‌; 
உயர்ந்த வஸ்துக்கள்‌ என்றுமே எளிதில்‌ ட்டி விடுவதில்லை. எளிதில்‌ 


மு] 


13 


கைக்கெட்டுபவை பெரும்பாலும்‌ மலிந்த சரக்காகவே இருக்கும்‌. 
சாதகனுக்குப்‌ போதிய ஆர்வமும்‌ நல்ல குருவை வேண்டி எழும்‌ 
தீவிர ஏக்கமும்‌ தாபமும்‌ உண்டாகுமானால்‌ உரிய தருணத்தில்‌ 
குருவின்‌ பரிச்சயம்‌ அவனுக்குக்‌ மைக்கும்‌. ஆன்மீக வாழ்க்கை 
யில்‌ இவிர ஈடுபாடு கொண்டவனுக்கு, ஆன்மீகம்‌ தவிர வாழ்க்‌ 
சையில்‌ மற்ற எதையுமே இரண்டாம்‌ பட்சமாக நினைப்பவனுக்கு, 
அல்லும்‌ பகலும்‌ தெய்வமொன்றே சிந்தனையாக இருப்பவனுக்கு 
உண்மையான குரு நிச்சயம்‌ கிடைப்பார்‌. சத்தியத்தை நாடும்‌ 
உள்ளம்‌ சத்தியமான மனிதரை உடனே அடையாளம்‌ கண்டு 
கொள்ளும்‌. அப்படிக்‌ இடைத்த குருவைப்‌ பணிந்து வணங்கி 
தொண்டு செய்வதால்‌ சாதகனின்‌ மனம்‌ பண்பட்டு குருவின்‌ 
அருளுக்கு சித்தமாகும்‌. குருவின்‌ அருட்புனல்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ 
பாய உரிய தருணத்தில்‌ அவர்‌ கமது சீடனில்‌ மந்திரத்தை விதைப்‌ 
பார்‌. மந்திரத்தின்‌ முழுப்‌ பொருளையும்‌ உணர்ந்து சித்தி பெற்ற 
அம்மகானிடம்‌ அந்த மந்திரத்தின்‌ சக்தி முழுவதும்‌ ததும்பிக்‌ 
கொண்டிருக்கும்‌. இதனை நன்கறிந்து கொண்டு சீடன்‌ உள்ளார்ந்த 
நம்பிக்கையோடு அவர்‌ அளிக்கும்‌ மந்திரத்தை ஏற்றுக்‌ கொண்டு 
நியமத்துடன்‌ அதைப்‌ பயின்று வந்தால்‌ அவர்‌ விதைத்த அந்த 
மந்திரமானது தளிர்‌ விட்டுக்‌ இளைத்துப்‌ பயன்‌ தரும்‌ என்பதில்‌ 
எவ்வித ஐயமும்‌ இல்லை. உண்மையான பக்தன்‌ என்றுமே நலிவ 
டைவ தில்லை. 


நன்றி 

நான்‌ முதன்‌ முதலாகத்‌ தெரிவிக்க வேண்டிய நன்றி 
இரு. எம்‌. ஸி. சுப்பிரமணியம்‌ அவர்களுக்கே உரியது. பள்ளி 
நாட்களில்‌ ஸ்ரீ கபாலி சாஸ்திரியாரின்‌ மாணவராக இருந்து 
பின்னர்‌ அவரது நெருங்கிய சீடராகிய திரு. எம்‌.ஸி.சு. தான்‌ 
என்னை மகாமனுஸ்தவத்தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்குமாறு 
தூண்டியவர்‌. எனவே இந்நூலுக்குப்‌ பொறுப்பானவரும்‌ அவரே. 


மற்றும்‌, எனது இத்தமிழ்‌ நூலுக்குப்‌ பெரும்பாலும்‌ ஆதார 
மாயிருந்தது எனது கணவர்‌ திரு. எஸ்‌. சங்கரநாராயணன்‌ 
அவர்களின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பான ெintessence Of Sri 
பரக என்னும்‌ நூலே ஆகும்‌. எனவே நான்‌ அவருக்கு மிகவும்‌ 
கடமைப்‌ பட்டுள்ளேன்‌. 


இன்னும்‌ நான்‌ மனநிம்மதியுடன்‌ உட்கார்ந்து எழுதத்‌ 
தகுந்த சூழ்நிலையை உருவாக்கித்தந்த என்‌ குடும்பத்தினர்‌ அனைவ 
ருக்குமே நான்‌ நன்றி செலுத்துகிறேன்‌. ்‌ 


இப்புத்தகத்தை வெளியிட்டு, சாஸ்தியாருக்குத்‌ தொண்‌ 
டாற்றும்‌ வாய்ப்பை என்க்களித்த தீப்தி பப்ளிகேஷன்ஸாருக்கு 
நான்‌ என்றென்றும்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 

புத்தகத்தை அழகுற அச்சிட்ட ராஜ்ஸ்ரீ பிரிண்டர்ஸாருக்கும்‌ 


எனது ஆழ்ந்த நன்றி உரித்தாகும்‌. 
விஜயா சங்கரகாராயணன்‌ 


எர: 


எரர்‌ எனா 
ரஷி ளி | 


faq tofed 
கண்ர்‌ AifAqTgrad ara ப 1 ॥ 


1. ஆர்யாம்‌ மாதரமாத்யாம்‌ 
தீரிபுவன ஸந்தான யோக ஸெளபாக்யாம்‌ 


ஆதிபுரேச்வர மஹிஷீம்‌ 
லலிதாம்‌ ஸ்ரீத்ரிபுர ஸுந்தரீம்‌ வந்தே 


1. ஆரியை ஆதியன்னை புவனம்‌ மூன்றையு 
மீன்ற பேறு டையாள்‌ ஆதிபுரத்‌ 
தலைவன்‌ தேவி திரிபுர சுந்தரிதன்‌ 
பொன்ன டிபோற்‌ றிவணங்‌ கிடுவோம்‌ 


மூன்று உலகங்களையும்‌ சந்தானமாக, மக்கட்‌ 
செல்வமாகப்‌ பெற்ற செளபாக்கியமுடைய தாய்‌; 
இந்தப்‌ படைப்பெல்லாம்‌ கோன்று முன்னரே இருந்து 
வரும்‌ ஆதிசக்தி; ஆதிபுரம்‌ எனப்படும்‌ திருவொற்றியூர்‌ 
ஈசனின்‌ மகிஷியாம்‌ இந்த லலிதா திரிபுர சுந்தரியை 
வணங்குவோம்‌ என்கிறார்‌ கவி. ஆர்யா என்றால்‌ பண்‌ 
பனைத்திற்கும்‌ உறைவிடமாகிய உயர்‌ குடிப்பிறப்பினள்‌ 
என்பது பொருள்‌. தமது இஷ்ட தெய்வமாகிய தேவிக்கு 
இந்தச்‌ சிறப்பான அடைமொழியைச்‌ சூட்டுகிறார்‌ ஆசிரி 
யர்‌. மேலும்‌ இவர்‌ இந்நூலில்‌ கையாளும்‌ கவிதையின்‌ 
சந்தம்‌ ஆர்யா எனப்படும்‌ விருத்தமாகும்‌. ஸெளபாக்‌ 
யாம்‌ என்ற சொல்லின்‌ மூலம்‌ தாம்‌ தேவியை ஸெள 
பாக்ய வித்தையின்‌ மூலம்‌ வழிபட்டதையும்‌ உணர்த்து 
கிறார்‌ கவி. 

3 


ரா 8௭௭௭ ஈண்‌ ஈ: 

எண்ட சாரே | 
afafaamuat fafad 

grata எர ன ஈட எனற ம ௩ ॥ 


2. யா சைசவாத்‌ ப்ரப்ருதி ந: 
ஸங்கடபஹுலேஷு ஸம்சயபதேஷு | 
அவிதிதமதவா விதிதம்‌ 
பாதாத்‌ பாதிஸ்ம கந்துமிஹ கம்யம்‌ || 


2. மதலைப்‌ பருவ முதலாய்‌ அறிந்து 
மறியா மலுமிடர்‌ படுசமு சயந்த 
னினின்றும்‌ விழலி னின்றும்‌ 
எம்மைக்‌ காத்தா யிங்குறும்‌ பொருட்டே 


“குழந்தைப்‌ பருவமுதல்‌ எனக்குத்‌ தெரிந்தும்‌ தெரி 
யாமலும்‌ பலவகை இன்னல்களிலிருந்தும்‌, மனதை 
வதைக்கும்‌ ஐயங்களிலிருந்தும்‌, நான்‌ இடறிவிழும்‌ 
பொழுதிலும்‌ என்னைக்‌ கைதூக்கிக்‌ காத்தது இந்தத்‌ 
இரிபுரசுந்தரிதான்‌; அதுவும்‌ நான்‌ இங்கே எனது குறிக்‌ 
கோளை அடையும்‌ பொருட்டு வந்து சேருவதற்காகவே 
காப்பாற்றினாள்‌” என்று கவி நன்றியுடன்‌ அன்னையை 
நினைக்கிறார்‌. அவர்‌ “இங்கே” என்று சொல்வது புதுச்‌ 
சேரியையே. ஸ்ரீ அரவிந்தபிரானை வந்தடைந்து அவர்‌ 
தம்‌ பூரணயோகத்தைப்‌ பயலுவதே கவியின்‌, அதாவது 
கபாலி சாஸ்திரியாரின்‌ முழுமுதல்‌ லட்சியமாகும்‌. 


qfanazanyd- 

fa qa tear: TU fof | 
ஏர எ 

த 188 ஊரன்‌ ஜுகார்‌: ॥ 31 


3. மூர்த்தி மபச்ய மமூர்த்தே 
ரபி யத்‌ தேவ்யா: புரா சிலாசில்பே 


சேதந்த்யத சேதயந்தீ 
க்ருபா ஹி ஸேதி ஸ்மராமி ஸுந்தர்யா: 


3. அருவம்‌ ஆயினும்‌ அன்று தேவியின்‌ 
உருவினைக்‌ கண்டேன்‌ சிலையதனில்‌; உணர்வு 
கொண்டெ அையுணர்த்தியதும்‌ 
சுந்தரி அவள்தன்‌ அருளென போற்றிடுவேன்‌ 


“நாம ரூபங்களைக்‌ கடந்தவள்‌ பராசக்தி; எனினும்‌ 
அந்த உருவங்கடந்த தேவியைச்‌ சிலைவடிவத்தில்‌ கண்‌ 
டேன்‌ நான்‌. அந்தச்‌ சிலையில்‌ அவள்‌ உயிர்ப்பதையும்‌ 
எனது உயிருக்கு உணர்வூட்டியதையும்‌ நான்‌ அறிந்‌ 
தேன்‌, என்னே தேவியின்‌ கருணை” என திரிபுரசுந்தரியை 
நினைந்துருகுகிறார்‌ கவி. 

சாஸ்திரியாரின்‌ சொந்த ஊர்‌ திருவொற்றியூர்‌. 
திரிபுரசுந்தரி ஆலயத்தில்‌ அம்மன்‌ சந்நிதியில்‌ நின்று 
தினமும்‌ மந்திர ஜபம்‌ செய்வது அவரது வழக்கம்‌. அந்‌ 
நாட்களில்‌ அவருக்கு ஏற்பட்ட தெய்வீக அனுபவத்தை 
நினைவுகூர்ந்து அன்னையின்‌ அருளைப்‌ பாடுகிறார்‌ அவர்‌. 


ஏகி 4௭௭௭ 

ரின்‌ சன | 
ரணகள 

ணர்‌ ன qT எனா ப உய 


4. அச்சல ஜீவன விதயே 
துச்ச மனோவாஸ கச்சதோ ஹ்ருத்வா | 

விச்சந்தக நிஜபதபூ- 
ஸேவினமேனம்‌ வ்யதத்த யா ஸதயா | 


4. கரவின்றி வாழ்வதற்‌ காயெனை மனமெனும்‌ 


சகதியினின்றேற்‌ றியருளினாள்‌ 
என்னிச்‌ சைபோக்கி அடிமை கொண்டாளே 


20 


“இந்த ஜீவன்‌ அப்பழுக்கற்று தூய்மையுடன்‌ வாழ 
வேண்டுமென்பதற்காக மனம்‌ என்கிற சேற்றிலிருந்து 
இழுத்து விடுவித்து சொந்த இச்சை இல்லாமலே இச்‌ 
சீவன்‌ தனது மலரடி சேவை புரியுமாறு அருள்‌ கூர்ந்‌ 
தாள்‌.” 
பலவிதமான எண்ணச்‌ சுழல்களும்‌ விருப்பு 
வெறுப்புகளும்‌ கொண்ட மனதை சேற்றுக்கு ஒப்பிடு 
கிறார்‌ கவி. உளைபோன்ற இந்த மனதின்‌ போக்கிலே 
சென்றால்‌ உன்னத நிலை அடைவது என்பது இயலாது. 
தனது பக்தன்பால்‌ கருணைமிகுந்து தேவி அவனை மனதி 
லிருந்து விடுவித்து விட்டாள்‌. மனம்‌ கழன்று விட்ட 
தால்‌ சொந்த இச்சையும்‌ கழன்றுவிட்டது. இவ்வாறு 
குன்‌ மலரடியை வந்தடைவதற்காகவே தேவி தம்மை 
தடுத்தாட்கொண்டதாக சாஸ்திரியார்‌ கூறுகிறார்‌. 


ள்ளன 

எனன fara எர்‌ எனா: | 
ளார்‌ சிகள்‌ 

சச: கன ஈனா உட்ப 


5. ஜீவக்ராஹமுதக்ரா 
நிஜபதஜாலே நிதாய மாம்‌ யஸ்யா: | 

ஜாகர்தி ஸ்வீகர்தும்‌ 
த்ருஷ்டி: காலே5த்ர தந்துநாபறிபா | 


5. எனையு யிருடன்‌ பற்றித்தன்‌ மலரடி 
வலையினில்‌ வைத்துச்‌ சிலந்திபோல்‌ 
எனையுட்‌ கொளத்தரு ணம்பார்த்து விழித்திருப்பாள்‌ 
“என்னை உயிரோடு பிடித்துத்‌ தனது மலரடியாகிய 
வலையில்‌ சிக்க வைத்து எப்போது என்னை விழுங்கலாம்‌ 
என்று தருணம்‌ பார்த்து சிலந்திபோல்‌ விழித்துக்‌ காத்‌ 
திருப்பாள்‌.” ட 


21 


சிலந்தியின்‌ கண்ணில்‌ இருக்கும்‌ காந்தசக்தி மிகுந்த 
பார்வையால்‌ பூச்சிகள்‌ ஈர்க்கப்பட்டு அதன்‌ வலையில்‌ 
வந்து சிக்கிக்கொள்ளும்‌. இப்படிச்‌ சிக்கிய இரையை 
உடனே விழுங்காமல்‌ வைத்திருந்து தனக்கு வேண்டும்‌ 
பொழுது சரியான சமயத்தில்‌ உண்டுவிடும்‌ அது. இவ்‌ 
வாறே தேவியின்‌ காந்தசக்தி மிகுந்த பார்வை பட்ட 
பக்தன்‌ அவளது அண்மை (ஸாமீப்யம்‌) யாகிய வலையில்‌ 
ஈர்க்கப்படுவான்‌. அந்த அண்மையை அடைந்த பக்தனை 
உரிய வேளை வந்ததும்‌ தன்பால்‌ முழுமையாக ஈர்த்துக்‌ 
கொண்டு தன்னுடையவனாக இருந்தவனை தானாகவே 
மாற்றிவிடுறொள்‌ அன்னை. இறைவனுடன்‌ இரண்டறக்‌ 
கலக்கும்‌ இந்த சாயுஜ்ய பதவியையே சாஸ்திரியார்‌ இவ்‌ 
வாறு வர்ணிக்றொர்‌. 


ஏர சேரர்‌ 

ஏர்‌ ரிளி ஈரஷுஎ ஏச | 
எளி 

ளா எர சரி ளா | உய 


6. அவிசின்வன்‌ தேவபதம்‌ 
யதயம்‌ நீதோ யத்ருச்சயேவ யயா | 
ஜனமிம மக்ஞமவந்தீ 
விக்ஞா ஸா த்ரிபுரஸுந்தரீ வித்யா || 


6. இறைவழி நினைத்திலேன்‌; தற்செயல்‌ போலெனை 
நடாத்தினாள்‌ அறிவிலி எனையே 
ஆட்கொண்டாள்‌ பேரறிவுத்‌ திரிபுரசுந்தரியே 


“ஆன்மீக வழியைப்‌ பற்றி நான்‌ வேலுர்‌ நினைத்‌ 
திராத பொழுதே தற்செயலாக நிகழ்வது போல்‌ அக்‌ 
ஞானியாகிய என்னை அவ்வழியில்‌ நடத்திச்‌ சென்றாள்‌. 
திரிபுரசுந்தரி என்னும்‌ வித்யையாயெ அனைத்துமறிந்த 
பேரறிவுருவான அன்னை இந்த எளியேனை காத்தருளி 
னாள்‌.” 


கன 


சா... 


22 


தம்மை அறிவிலி என்றும்‌ இறைவழி நாடவில்லை 
என்றும்‌ சாஸ்திரியார்‌ கூறிக்கொண்டாலும்‌ உண்மை 
யில்‌ என்றைக்கு அவர்‌ ஸ்ரீவித்யை என்னும்‌ மந்திரத்‌ 
தைத்‌ தம்முள்‌ ஏற்றுக்கொண்டாரோ அன்றே அவரது 
ஆன்மீகப்‌ பயணம்‌ துவங்கிவிட்டது. தற்செயல்‌. என்று 
அவர்‌ கூறினாலும்‌ பராசக்தி ஏற்கெனவே திட்டமிட்டு 
அவரை வரித்துவிட்டாள்‌ என்றே கூறவேண்டும்‌. 


சர்ரளாஎனர்‌ள- 
Tat னர எனி ॥ 
JEST எனா: 


கன்‌ எனன ॥ 5 ॥ 


7. துர்கமமந்தர்த்வாந்த- 
ப்ராகாரம்‌ விஹஸிதேன பிந்தந்தீ | 
முகமண்டலபா யஸ்யா: 
குருதே ஸ்வச்சாந்தரா னிமானஸ்மான்‌ | 


7. உளமாம்‌ இருட்கோட்‌ டைதனை தன்நகை 
ஒளியால்‌ தகர்த்தி டுவாள வள்தன்‌ 
முகவொளி யெம்முள மாசினை யகற்றிடுமே. 


“உள்ளத்தைச்‌ சுற்றி தகர்க்கவொண்ணாதவாறு 
கோட்டைபோல்‌ சூழ்ந்துள்ள இருளை தனது புன்னகை 
யொன்றாலே தகர்த்திடுவாள்‌; அவளது முகமண்டலத்‌ 
இன்‌ சோபையோ நமது இதயம்‌ முழுவதையும்‌ தூய்மை 
யாக்கி விடும்‌.” 


மனிதன்‌ தனது அறியாமையாகிய இருளால்‌ தனக்‌ 
கும்‌ இறைவனுக்கும்‌ இடையே ஒரு பெரிய மதிற்சுவரை 
உருவாக்கிவிடுறொன்‌. தெய்வம்‌ அருள்கூர்ந்து மகிழும்‌ 
பொழுது அந்த மலர்ச்சியின்‌ ஒளியால்‌ இருள்‌ அகன்‌ 
ரொழிறெது. இருள்‌ விலகப்‌ பெற்ற பக்தனுக்கு அந்தத்‌ 
தெய்வத்தின்‌ முகதரிசனம்‌ கிட்டியதுமே அம்முகத்தின்‌ 


சென்னை. 


23 


பேரொளியால்‌ அவன்‌ இதயம்‌ முழுவதும்‌ மாசுமறு 
வற்றுத்‌ தூய்மையாகி விடுகிறது. 


ஏ T- 
சனாகான்‌ | 
aoa 
எண்ன ஏர்‌ என்‌ | ய 


8. அத்புத ககன சரீரா- 
மேகாக்ஷரநாத ஸம்யத ஸமீராம்‌ | 
ஸகலாந்தர நிர்ணிமிஷாம்‌ 
நிஸ்திமிராமந்தரே பராம்‌ வந்தே || 


. ககனமே அற்புத சரீரமாய்‌ ஓரெழுத்துச்‌ 
சுதியே பூரக ரேசகமா யிருளின்‌ றி 
அனைத்துளும்‌ இமையா நின்ற 
பரம்பொருள்‌ தன்னையுள்ளத்‌ திருத்திப்‌ 
போற்றிடுவேன்‌ 


, விரிந்து பரவிய அதிசய ஆகாயத்தையே இ. 
லாய்க்‌ கொண்ட பராசக்தியை, ஆதிநாதமாகிய அந்த 
ஒரெழுத்தையே, ஏகாக்ஷரத்தையே தனது சுவாசமாகக்‌ 
கி பைவ்‌ விழிப்புடன்‌ இலங்கி 

யாளிரும்‌ தேவியை எனது இதயத்தின்‌ த்‌ தே 
வாழ்த்தி வணங்குகிறேன்‌. ப்‌ 


வேதத்தில்‌ ஓம்‌ என்னும்‌ ஒலியை ஏகாக்ஷரமாகக்‌ 
கூறுவதுபோல்‌ தந்திர சாஸ்திரத்தில்‌ ஹ்ரீம்‌ என்னும்‌ 
ஒலியை ஏகாக்ஷரமாகக்‌ கூறுவது மரபு. இந்த ஒலியே 
தேவியின்‌ மூச்சுக்காற்றாக இருப்பதாகக்‌ கூறுகிறார்‌ சாஸ்‌ 
திரியார்‌. மேலும்‌ அண்டத்தில்‌ ஆகாசமே சரீரமாக 
இருக்கும்‌ தேவி பிண்டத்தில்‌ மனித இதயமாகய தஹரா 
காசத்தில்‌ குடியிருக்கிறாள்‌. ஹ்ரீம்‌ என்னும்‌ ஒரெழுத்து 
மந்திர ஒலியை மூச்சாசக்கொண்ட அவள்‌ மனித இதயங்‌ 


24 


களில்‌ ஒளிக்கற்றாய்‌ இலங்கும்‌ ஹ்ருல்லேகை மூலம்‌ ஜீவ 
னுடன்‌ தொடர்பு கொண்டு என்றும்‌ இமையாமல்‌ 
காத்து வருகிறாள்‌. பிரபஞ்சத்தில்‌ பெரும்‌ ஆகாயவெளி 
யைப்‌ போர்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ பரம்பொருள்‌ மனித 
னின்‌ சிறிய இதய ஆகாசத்தை, ஒரு கட்டை விரல்‌ 
அளவே இடைவெளி கொண்ட இடத்தைத்‌ தனது 
குடியிருப்பாகக்‌ கொண்டுள்ளது. 


மனிதனுள்‌ குடியிருக்கும்‌ ஆன்மாவை “அங்குஷ்ட 
மாத்ர: புருஷ” - கட்டை விரல்‌ அளவே யுள்ள புருஷன்‌ 
என்று உபநிஷதமும்‌ “வித்யுல்லேகேவ பாஸ்வரா?- 
மின்னற்கற்று போல்‌ ஒளிருகிறது என்று வேதமும்‌ கூறு 
வது கவனித்தற்‌ பாலது. 


ஏீனி எர்‌ ஈஎி- 

qed எனினரிர்‌ four | 
ரக்னா எனன 

ச்‌ களி; னாள்‌ நாகர்‌: ॥ 5 


9. பரிதோ மாம்‌ விஸரந்தீ- 
மூர்த்வம்‌ மூர்த்னோ5வதீர்ய விலஸந்தீம்‌ | 

நித்யாயன்‌ னத்யாத்மம்‌ 
பாஸம்‌ பதயோ: ஸ்மராமி ஸாுந்தர்யா: || 


9. என்னைச்‌ சூழ்ந்து பரவி தலையி 
னின்றிறங்கித்‌ இளைக்கும்‌ ஆன்மச்‌ சோதியை 
உன்னிச்‌ சுந்தரிகன்‌ பொன்னடி தொழுதிடுவேன்‌ 


“என்னைச்‌ சுற்றிலும்‌ சூழ்ந்து கொண்டு வியாபித்‌ 
தும்‌ எனது தலைக்குமேல்‌ உயரத்திலிருந்து வந்திறங்கி 
யும்‌ வினோதம்‌ புரியும்‌ ஆன்மீகப்‌ பேரொளியைத்‌ தியா 
னித்தவாறே திரிபுரசுந்தரி தேவியின்‌ பதமலர்களை எண்‌ 
ணிப்‌ போற்றுகிறேன்‌.” 


+i 
ப 


ம. அ 


25 


சாஸ்திரியார்‌ இங்கே தமது ஆன்மீக அனுபவத்‌ 
தைக்‌ கூறுகிறார்‌. பக்தனின்‌ உள்ளேயிருந்து ஜ்வாலை 
போல்‌ மேலெமும்பும்‌ ஆர்வக்‌ குரலுக்கு விடையாக 
மேலிருந்து தெய்வத்தின்‌ மறுமொழி ஒளி உருவிலோ ஓலி 
உருவிலோ அன்புணர்ச்சி, இன்பப்பெருக்கு போன்ற 
வகையிலோ சாதகனை, பக்தனை வந்தடைவது வழக்கம்‌. 
இங்கே ஒளி உருவில்‌ தமக்குக்‌ கிடைத்த அனுபவத்தைக்‌ 
கூறுகிறார்‌ கவி. 


ஏனாம்‌: gama 
எள்ளி | 
Teaturaansd 
ஏக்‌ ள frgTgra ET Il 20 ll 


10. குருசரணை: ஸங்க்ரமிதாம்‌ 
வர்ணம௰ீ மம்பிகா மனுத்யாயன்‌ | 
குருவர ஸம்பதமலபே 
யதஹம்‌ ஸா த்ரிபுரஸுந்தரீ கருணா | 


10. எந்தை வழிபெற்ற அட்சர வுருவாம்‌ 
எந்தாயை எண்ணி யெண்ணியே அருட்செல்‌ 
வமென ஆசான்‌ பலரைப்‌ 
பெற்றதும்‌ திரிபுர சுந்தரி யருளன்றோ 


“எனது தந்தையார்‌ மூலமாக நான்‌ பெற்ற மந்திர 
எழுத்துக்களே உருவாகிய அன்னையை இடையறாது 
எண்ணி வந்ததாலேயே உன்னதமான ஆசார்யபுருஷர்‌ 
களைக்‌ குருவாகப்‌ பெறும்‌ பேறு எனக்குக்‌ கிட்டியது. 
திரிபுரசுந்தரி தேவியின்‌ கருணையன்றோ இது!” 


மந்திரமும்‌ தெய்வமும்‌ ஒன்றே; வேறல்ல என்‌ 
பார்கள்‌. ஆகவேதான்‌ சாஸ்திரியார்‌ அன்னையை எழுத்‌ 
துருவானவள்‌ என்கிறார்‌. இவர்‌ தமது தந்தை மூலமாக 
ஸ்ரீவித்யா மந்திர உபதேசம்‌ பெற்றார்‌. இம்மந்திரத்தை 
தேவியின்‌ சந்நிதியில்‌ ஜபம்‌ செய்யும்‌ வழக்கமுடைய 


26 


இவர்‌ அவ்வாறு செய்து வந்தபொழுது கோவிலில்‌ ஒரு 
நாள்‌ வாஸிஷ்ட கணபதி முனிவரைச்‌ சந்தித்தார்‌. 
அவரைத்‌ தமது குருவாகக்‌ கொண்டார்‌ சாஸ்திரியார்‌. 
காவியகண்டகணபதி முனியின்‌ மூலமாக இவர்‌ ரமண 
மகரிஷியைக்‌ கண்டார்‌. அதன்பின்‌ ஸ்ரீ அரவிந்தரைச்‌ 
சந்தித்து இறுதியாக ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்திலேயே 
தங்கியிருந்து யோகம்‌ புரிந்து வந்தார்‌. 


்‌ இவ்வாறு படிப்படியாக மகான்களைச்‌ சந்தித்த 
தைத்‌ தமக்குக்‌ கிடைத்த அரும்‌ செல்வமாகக்‌ கருது 
கிறார்‌ சாஸ்திரியார்‌. இந்த அரும்பேற்றுக்கெல்லாம்‌ 
காரணம்‌ காம்‌ ஜபம்‌ செய்த ஸ்ரீவித்யா மந்திரமும்‌ 
அம்மந்திரத்தையே உருவாகக்‌ கொண்ட மகாதிரிபுர 
சுந்தரியின்‌ கருணையுமே ஆகும்‌ என்கிறார்‌ அவர்‌. 


௯ எண்‌ ளானாரி- 

fener டபப்பப்படன்‌ 
சாயா க 

சான்‌ எனா: என்‌ | 22 பு 


11. ௧ இதி தரிஜகஜ்ஜனனீ 
மாதிகலாம்‌ புவனசில்பநிர்மாது: | 
கமலோத்பவஸ்ய காந்தா- 
மாதெள வித்யாரதா: ப்ரபாஷந்தே || 


11.௧ வெனும்‌ எழுத்தினை வித்யை வல்லுனர்‌ 
புவனச்‌ சிற்பியின்‌ முதற்படைப்‌ பெனவும்‌ 
அவளே நான்முகன்‌ நாயகி 
புவன மூன்றிற்கும்‌ தாயெனவும்‌ சாற்றினரே 


ஸ்ரீவித்யா உபாசகர்கள்‌ ௧ என்கிற எழுத்தை 
உலகச்‌ சிற்பியான பிரம்மாவின்‌ முதல்‌ கலைப்படைப்பு 
என்பர்‌; இந்தக்‌ கலைப்படைப்பே கலைவாணியாகய சரஸ்‌ 
வதி தேவி; முவ்வுலகையும்‌ இணைக்கும்‌ தாய்‌”, 


கஷ்ட 


27 


க என்கிற எழுத்து பிரம்மா, சரஸ்வதி இவர்‌ 
களின்‌ பீஜாக்ஷரமாகும்‌. உலகை சிருஷ்டித்த பிரம்மா 
வின்‌ தேவியாகையயால்‌ முவ்வுலகில்‌ நிகழும்‌ செயல்களுக் 
கெல்லாம்‌ பொறுப்பேற்கும்‌ முவ்வுலகத்தாய்‌ அவளே 
என்கிறார்‌ கவி. 

இந்தப்‌ பதினோராம்‌ சுலோகம்‌ முதல்‌ இருபத்தைந்‌ 
தாம்‌ சுலோகம்‌ வரை உள்ளவை மிகப்‌ பிரதானமான 
வை. ஏனெனில்‌ இந்தச்‌ சுலோகங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ 
முதல்‌ எழுத்தும்‌ ஸ்ரீவித்யா மந்திரத்தின்‌ அட்சரங்களா 
கும்‌. ஸ்ரீவித்யா மந்திரம்‌ பதினைந்து எழுத்துக்கள்‌ 
கொண்டது. எனவே இந்தப்‌ பதினைந்து சுலோகங்களின்‌ 
முதலெழுத்துக்களையும்‌ சேர்த்தால்‌ பஞ்சதசீ எனப்படும்‌ 
ஸ்ரீவித்யா மந்திரமாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


பத பட்ப்ட்டட்டடு 

கள்‌ ர எ: எண | 
ஊனா 

Ted ரளி faaar: ப 2X ப 


12. ஏ மாதரகில போதன 
தக்ஷே ரக்ஷேதி ந: ஸமாஹூய | 
ஸ்வாத்மானமர்பயந்தி 
ப்ராக்ஞாயை தந்த்ரவேதினோ விபுதா: || 


12. ஏனம்மா, அகிலமும்‌ தூண்டும்‌ வல்லவ 
ளன்றோநீ எமைக்கா வென்று வேண்டிக்‌ 
கூவினர்‌ தந்திர வல்லுனர்‌ 
ஆவியனைத்‌ தையும்‌ ஈந்தன ரவட்கே 


“ஓ, அம்மா! அனைத்தையும்‌ உணரும்‌ வல்லவளே, 
எங்களைக்‌ காப்பாற்று! என்று இவ்வாறு அன்னையைக்‌ 
கூவியழைத்து அந்தப்‌ பேரறிவுத்‌ தேவிக்குத்‌ தங்களை 
அர்ப்பணித்துக்‌ கொள்வர்‌ தந்திர வல்லுனர்கள்‌.” 


26 


இந்த இரண்டாவது சுலோகம்‌ ஏ என்னும்‌ எழுத்‌ 
இலிருந்து ஆரம்பமாகிறது. மந்திரத்தின்‌ இரண்டாவது 
எழுத்து ஏ என்பதாகும்‌. 

தந்திரம்‌ என்றால்‌ செயல்‌ ஆகும்‌. தெய்வத்தைக்‌ 
கூவியழைப்பதும்‌ தன்னைச்‌ சமர்ப்பணம்‌ செய்துகொள்‌ 
வதுமே செயல்களுக்கெல்லாம்‌ உன்னதமான செயல்‌. 


சர்‌ wines 

ATAU WAMSAET AT: | 
எனால்‌ 

எள்ள எள ஏஎ ளா TN 


13. ஈச்வரி மாயிகமகிலம்‌ 
ப்ராவரணம்‌ சக்ஷுஷோபஹர மாத: | 
யேனாமாயிகமகிலம்‌ 
ப்ரேக்ஷேய தவேதி யாசதே வித்வான்‌ || 


13. ஈசுவரி, தாயே, என்நயன மருள்தனை 
ஆசுநீக்கி மருளகன்றே யுனைக்காண வருளென்றே 
யாசிப்பார்‌ நன்கறிந்த நல்லோர்‌ தானே. 


*பேரிறைவி, அன்னையே, எனது கண்களை மறைத்‌ 
துள்ள மாயத்திரையை விலக்குவாய்‌; எவ்வித மருட்சியு 
மில்லாமல்‌ உன்னை முழுவதுமாய்க்‌ காண்பதற்கு அருள்‌ 
வாய்‌ என்று யாசிப்பார்‌ அறிவு படைத்த புலவர்‌.” 

உலகம்‌ மாயை அல்ல; தெய்வமும்‌ எட்ட முடி 
யாத சக்தி அல்ல. மனிதனின்‌ அறியாமையால்‌ அவனு 
டைய கண்களை இருட்போர்வை மூடி பார்க்க 
வேண்டிய சத்திய வஸ்துவைப்‌ பார்க்க வொட்டாமல்‌ 
தடுத்து விடுகிறது. தெய்வத்தின்‌ அருள்‌ மூலம்‌ தான்‌ 
இந்தத்‌ இரையை விலக்க முடியும்‌ என்றுணர்ந்த 
ஞானிகள்‌ அந்த அருளை வேண்டித்‌ குவிக்கின்றனர்‌. 


29 


ரீசர்‌ பப இட்டு 

ஏரண னக FE எர | 
ஏராள எ 

ate ada fem: ப 2¥ ॥ 


14. லலிதே பகவதி பவத 
முபகச்சாமஸ்‌ ததத்ர குரு தயிதம்‌ | 
அந்தஸ்‌ ஸந்தமஸம்‌ நோ 
ஹரேதி தேவீமுபாஸதே விக்ஞா: || 
14. லலிதே, பகவதி யுனையே அண்டினோம்‌ 
எளியேமை உனக்குகந்த வராக்கி 
உள்ளிருள்‌ நீக்கென்பர்‌ அறிஞர்‌ அவரன்றே 


“அன்னையே, லலிதாதேவி, நாங்கள்‌ உன்பால்‌, 
ஈர்க்கப்பட்டு னக்கருகே வந்துள்ளோம்‌; எங்களை 
உனக்குப்‌ பிரியமானவர்களாக, உனக்கு வேண்டியவர்‌ 
களாக ஆக்கிக்‌ கொள்‌; எங்கள்‌ உள்ளங்களில்‌ குடிகொண் 
டிருக்கும்‌ இருளை அகற்று என உபாசிப்பது, அறிஞர்‌ 
களுக்கு இயல்பு.” 

உபாசித்தல்‌ என்றாலே தெய்வத்தின்‌ அருகே இருத்‌ 
தல்‌ என்பது பொருள்‌. நெருக்கமானவர்களிடம்‌ அன்பை 
வேண்டுவது இயல்பே யன்றோ! 


சின்ன எனீனனா- 
ஏகி: | 
ஏஏ மாசா 
எாணன Safe TT aT 4 
15. ஹ்ரீமிதி மாதுஸ்‌ த்ரிஜகத்‌- 
ஸங்கோச விகாஸ தந்த்ர தீக்ஷாயா : | 
அக்ஷரமேகம்‌ த்யாயன்‌ 
ஜகதக்ஞானஸ்ய ஜயதி நா ஜேதா | 


30 


15. ஹ்ரீமெனும்‌ எழுத்தது முவ்வுலகை மறித்தும்‌ 
விரித்தும்‌ செயலுற முனைந்த அம்மைக்‌ 
குரித்த எழுத்தா மதனை 
ஸ்மரித்த நரனுலகை யோர்ந்து வெல்லுவனே 


“மூன்று உலகங்களையும்‌ சுருட்டியும்‌ பின்பு விரித்‌ 
தும்‌ மீண்டும்‌ சுருட்டியும்‌ விரித்தும்‌ செயல்படுவதே 
அன்னையின்‌ இடையறா லீலையாகும்‌. இந்த அன்னைக்கு 
உரிய ஹ்ரீம்‌ என்னும்‌ ஏகாட்சரத்தை தியானித்த 
மனிதன்‌ உலக சம்பந்தமான உண்மைகளையெல்லாம்‌ 
அறிந்து வெற்றி பெறுகிறான்‌.” 


ஸ்ரீவித்யா மந்திரத்தை மூன்று பகுதிகளாகப்‌ 
பிரித்துள்ளனர்‌. இவற்றை மூன்று கூடங்கள்‌ என்றழைப்‌ 
பார்கள்‌. கூடம்‌ என்றால்‌ சிகரம்‌, உச்சி அல்லது முடி 
எனலாம்‌. இந்த ஒவ்வொரு கூடமும்‌ ஹ்ரீம்‌ என்றெ 
அட்சரத்தைக்‌ கொண்டு முடியும்‌. இந்த சுலோகத்தின்‌ 
ஆரம்ப எழுத்தான ஹ்ரீம்‌ எனும்‌ அட்சரம்‌ மந்திரத்தின்‌ 
ஒரு பகுதியான முதற்கூடம்‌ முடிவடைந்ததகைக்‌ குறிக்‌ 
கும்‌. 

ஸ்ரீவித்யா மந்திரமே தேவியின்‌ சொருபம்‌ என்‌ 
பர்‌. இம்மந்திரத்தை தேவியின்‌ உடலாய்க்‌ கொள்வ 
வதால்‌ மந்திரத்தின்‌ மூன்று கூடங்களும்‌ அதாவது, 
பகுதிகளும்‌ தேவியின்‌ உடலின்‌ ஒவ்வொரு பகுதியையும்‌ 
குறிக்குமென்பர்‌. இந்த முதலாவது ' கூடம்‌ தேவியின்‌ 
முகமலர்‌ ஆகும்‌. இந்தப்‌ பகுதிக்குப்‌ பெயர்‌ வாக்பவ 
கூடம்‌ என்பதாகும்‌. இந்த முதற்‌ பகுதியை நன்கு 
ஓதியுணர்ந்தவன்‌ தான்‌ வாழும்‌ இந்தப்‌ பூமியைப்‌ 


பற்றிய எல்லா உண்மைகளையும்‌ அறியத்‌ தொடங்கு . 


கிறான்‌. இந்த உலகம்‌ தெய்வத்தின்‌ விரிவாக்கப்பட்ட 
ஒரு பகுதியே, தெய்வத்தின்‌ உடல்‌ போன்றதே இவ்வுல 
கம்‌ என்னும்‌ உண்மையை உணரத்‌ தொடங்குகிறான்‌. 
இது நாள்‌ வரை உலகைப்‌ பற்றிய அவனுக்கு இருந்த 
அக்ஞானம்‌ விலகிவிடுறெது. 


31 


ளாக எள்‌ 
ள்கள்‌ வளி | 


எண்டார்‌ 
காளி எ ஈருளளாளி ப 28 ॥ 


76. ஹஸிதாங்குரஸ்ய கர்பே 
விச்வோத்பவ மூலஸம்மதம்‌ ததத | 
ஸர்வக்ஞ ஹ்ருதய ரமணீ 
காமாக்ஷீ ஜயதி பரமவாமாக்ஷ்‌ | 


76. ஹஸித முகிழின்‌ கருவினி லண்டம்‌ 
பிறக்க மூலமாம்‌ ஆனந்த மதனைச்‌ 
சுமக்கின்றாள்‌ சர்வக்ஞன்‌ இதயத்தே திளைக்கின்றாள்‌ 
பொலிக காமாட்சி பரமன்றன்‌ பத்தினியே 


“தனது இன்சிரிப்பின்‌ துளிரின்‌ ஆழத்தில்‌, அதன்‌ 
கருவில்‌ இந்தப்‌ பிரபஞ்சம்‌ உருவாகக்‌ காரணமான 
பேருவகையைச்‌ சுமக்கின்றாள்‌ தேவி. சர்வக்ஞனான 
ஈசுவரனின்‌ இதயத்தில்‌ இயங்கும்‌ காமாட்சி, பரமனின்‌ 
ஒரு பாகமாய்‌ விளங்கி வெல்கின்றாள்‌ .” 


பிரபஞ்சம்‌ உண்டானதற்கு மூல காரணம்‌ ஆனந்‌ 
தமாகும்‌. பராசக்தியின்‌ சிரிப்பிலே, அந்த மகிழ்ச்சியிலே 
மலர்ந்தது இந்த உலகம்‌. 

“ஸோகாமயத, அவன்‌ விரும்பினான்‌; இந்த உலகம்‌ 
விரிந்தது, *ததைக்ஷத, - அது பார்த்தது; பாருலகம்‌ பிறந்‌ 
தது என்று உபநிஷதம்‌ வர்ணிக்கிறது. காமம்‌ என்றால்‌ 
விருப்பம்‌. அக்ஷி என்றால்‌ கண்‌. இங்கு காமாக்ஷி என்கிற 
பெயரைப்‌ பயன்படுத்துறொர்‌ கவி. தனது கண்ணிலே 
விருப்பத்தைத்‌ தேக்கி வைத்திருக்கிறாள்‌ தேவி. அவளது 
விருப்பமும்‌ பார்வையும்‌ உலகைத்‌ தோற்றுவிக்க வல்லது. 
விருப்பதின்‌ விளக்கமாவது சிரிப்பு. எனவே தான்‌ சிரிப்‌ 
பின்‌ கருவில்‌ உலகம்‌ தோன்றக்‌ காரணமான ஆனந்‌ 
தத்தைச்‌ சுமக்கிறாள்‌ என்கிறார்‌ சாஸ்திரியார்‌. 


32 


எக்காள 

எளரிசர்‌ எஸ்சி | 
ளார்‌ 

எணண எள்ளை ॥ oll 


77. ஸங்கர மக்மமாணா 
துூர்மாணாம்‌ ஸர்வலோகஹிதகாமா | 

ஸாராம்ச முத்தரந்த 
ஸர்வஸ்மாத்‌ ஜயதி ஸர்வபூதஸமா || 


17. ஸர்வலோக நலனை விழைவாள்‌ புவியில்‌ 
தர்மங்கள்‌ குழம்பிடப்‌ பொறாள்‌ அனைத்தின்‌ 
உள்ளுறை வண்மைக்‌ கேற்றம்‌ 
தந்தே எல்லார்க்கும்‌ சமமானாள்‌ வாழி 


“அனைத்துலக நலனையும்‌ விரும்புகிறவளாகையால்‌ 
தர்மங்கள்‌, அதாவது சமயங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
மோதிக்‌ குழப்பமடைவதை அன்னை பொறுக்கமாட்‌ 
டாள்‌. அனைத்தின்‌ சாரத்தையும்‌ ஏற்று அவையாவும்‌ 
வளர வகை செய்வாள்‌. சகல உயிர்க்கும்‌ சமமாய்‌ 
அன்பு செய்யும்‌ அன்னை வாழ்க!” 

பராசக்தி உலகதிற்கெல்லாம்‌ அன்னையாகையால்‌ 


ஒவ்வோருவரையும்‌ அவரவர்‌ இயல்புக்கேற்றபடி அவர 
வர்‌ மதவழிப்படியே வளர வகை செய்கின்றாள்‌. 


கணனி எகரி 

ஊனா எர எள | 
எண்ணரிளிள்‌ 

காக என எச்‌ ॥ 5 ॥ 


18. கமலபுவோ பவகார்யே 
கமலாக்ஷ்ஸ்யாபி ரகூணே ஜகதாம்‌ | 


33 


விலயே5$ப்‌ யுபயோர்‌ தாத்ரீ 
காமகலா ஜயதி ஸர்வதேவகலா | 


18. கமலத்‌ தோன்றலின்‌ படைப்புத்‌ தொழிலையும்‌ 
கமலக்‌ கண்ணன்‌ காப்புத்‌ தொழிலையும்‌ 
பிரளய முறுங்கால்‌ இருவர்‌ சுமையும்‌ 
ஏற்கும்‌ தேவி! வேட்பின்‌ தளிரே, 
தேவர்க்‌ கெல்லாம்‌ உனதோர்‌ 
அம்சம்‌' தந்தாய்‌ வாழிநீ வாழி 


“படைப்புத்‌ தொழிலில்‌ பிரம்மாவிற்கும்‌ காப்புத்‌ 
தொழிலில்‌ திருமாலிற்கும்‌ கைகொடுக்கும்‌ தேவி, 
பிரளய காலத்தில்‌ இருவரையுமே தன்னுள்‌ தாங்கும்‌ 
தாய்‌ நீ. தேவர்களிடமெல்லாம்‌ ஒவ்வொரு அங்கமாக 
விளங்கும்‌ காமகலை-விருப்பின்‌ இழை நீ வெற்றியோடு 


. திகழ்கின்றாய்‌.' 


முதன்‌ முதலாய்த்‌ துளிர்த்த விருப்பத்தினை 
உடையவள்‌ தேவி. பிரபஞ்சம்‌ உண்டாக வேண்டும்‌ 
என்ற விருப்பம்‌ அது. பிரம்மாவின்‌ மூலம்‌ சிருஷ்டி 
யையும்‌ விஷ்ணுவின்‌ மூலம்‌ போஷணையையும்‌ நடத்து 
வது அன்னையே. இதற்கான அன்னையின்‌ செயல்‌ திறனை 
தமக்குள்‌ ஓர்‌ அங்கமாகப்‌ பெற்றவர்கள்‌ அந்தத்‌ தேவர்‌ 
கள்‌. 


காரிகனகா 
fraqarmrsafafafser | 
படபடப்பு ப்பட்டு 


விளார்‌ என்‌ பு 85 ॥ 


19. ஹரஹ்ருதய பீட நிஷ்டா 
சிவபத ஸாம்ராஜ்ய ஸித்தி பூயிஷ்டா | 
புவனத்ரய நாதகுப்த 
ஸ்ரீவித்யா ப்ரதன லாஸினீ ஜயதி | 


34 


19. ஹரனிதய பீடந்தனில்‌ நிலைகொண்டாள்‌ அவன்றன்‌ 
பெருநிலைச்‌ சித்திகள்‌ செறியப்‌ பெற்றாள்‌ 
திரிபுவன நாதன்‌ பேணும்‌ 
ஸ்ரீவித்யை வழிதன்‌ பொலிவினைப்‌ பரப்பிடுவாள்‌ 


“இவனின்‌ இதயபீடத்தில்‌ நிலையாய்‌ இருந்து 
கொலு விருப்பாள்‌. சிவ பத சாம்ராஜ்யத்தின்‌ சித்தி 
களைப்‌ பூரணமாய்ப்‌ பெற்றவள்‌. முவ்வுலக ஈசன்‌ 
பேணிப்‌ பாதுகாக்கும்‌ ஸ்ரீவித்யை மூலமாய்த்‌ தன்‌ 
மகிமைகளை வெளிப்படுத்துவாள்‌.” 


பரமசிவனிடமிருந்து ஒரு கணமும்‌ பிரியாதவள்‌ 
பராசக்தி. சிவபதம்‌ என்னும்‌ உன்னத நிலைக்குரிய சித்தி 
களைத்‌ தனக்குள்‌ பூரணமாகப்‌ பெற்றவள்‌. அந்தப்‌ பரம 
சிவனோ அன்னையின்‌ மந்திரமாகிய ஸ்ரீவித்யையை மிக 
ரகசியமாய்‌, புனிதமாய்‌ பேணிப்‌ பாதுகாக்கின்றார்‌ . 
அதனுடைய மகிமை குன்றாதவாறு காக்கிறார்‌. ஏனெ 
னில்‌ அந்த மகா மந்திரத்தின்‌ மூலமாகவே அன்னையின்‌ 
மகிமை உலஒற்கு, சாதகனுக்கு வெளிப்படுகின்றது. 


ஏணாளிளா5 (ஸர்‌ 
ஈசர்‌ (கனா? களி | 
க௱கள எனா? 
டா? என்‌ da எனகன ப RO ॥ 


20. லஜ்ஜாபீஜாத்‌ விச்வம்‌ 
விததம்‌ நிர்லஜ்ஜ மம்பரே ததத | 
காமகலா ப்ரஹ்மாண்டே 
பிண்டாண்டே ஜயதி ஸைவ நித்யகலா || 


20. லஜ்ஜா பீஜமெனும்‌ வித்தெழுத்‌ துதித்த 
விசுவம்‌ தன்னை விசும்பினி லன்னை 
வடிப்பது தெளிவே; அண்டத்தில்‌ காமகலை 


35 


பிண்டத்தில்‌ நித்திய கலையென - . 
பொலிவொடு விளங்கிடு பரவொளி யவளே 


“ஹ்ரீம்‌ என்னும்‌ பிஜாக்ஷரத்தின்‌ மூலமாக 
ஆகாயப்‌ பெருவெளியில்‌ இந்த பிரபஞ்சத்தை அன்னை 
வெளிப்படையாய்த்‌ தாங்குகின்றாள்‌. அண்டத்திலே காம 
கலையாகவும்‌ பிண்டத்தில்‌ நித்திய கலையாகவும்‌ விளங்கு 
வதும்‌ இந்த அன்னையே கான்‌. 


ஹ்ரீம்‌ எனும்‌ ஒலியை லஜ்ஜா பீஜம்‌ என்பர்‌. 
சம்ஸ்கிருதத்தில்‌ லஜ்ஜா என்றால்‌ நாணம்‌. ஹ்ரீ என்ற 
சொல்லும்‌ நாணம்‌ என்ற பொருளைக்‌ குறிக்கின்றது. 
எனவே இம்மந்திர ஒலியை லஜ்ஜா பீஜம்‌ என்கின்றனர்‌. 


நாணம்‌ என்னும்‌ உணர்ச்சி ஒரு சுருக்கத்தை, ஓடுக்‌ 
கத்தைக்‌ காட்டுகின்றது. ஒரு பீஜத்தில்‌, ஒரு விதையில்‌ 
அதனுடைய படைப்பாற்றல்‌ நாணிச்‌ சுருங்குவது போல்‌ 
ஒடுங்கியிருக்கிறது. விதையின்‌ வாயிலாக எழும்‌ விருட்ச 
மோ சுருங்காமலும்‌ ஒடுங்காமலும்‌ வெளிப்படையாக 
விரிந்தோங்குகிறது. இவ்வாறே ஹ்ரீம்‌ என்னும்‌ மந்திர 
ஒலியிலிருந்து உண்டாகிய பிரபஞ்சம்‌ அந்த மந்திரம்‌ 
போல்‌ மறைந்து ரகசியமாக இல்லாமல்‌ கண்களுக்குப்‌ 
புலனாகும்‌ வண்ணம்‌ தெள்ளன விளங்குகிறது என்றோர்‌ 
கவி. 


பிரம்மாண்டத்தில்‌, அதாவது அண்டவெளியில்‌ 
விருப்பின்‌ இழையாக, காமகலையாக விளங்குகிறாள்‌ 
அன்னை. உலகம்‌ தோன்ற வேண்டும்‌ என்கிற அவளு 
டைய விருப்பத்தின்‌ காரணமாகவே இவ்வுலகம்‌ 
தோன்றி இயங்கி வருகின்றது. உலகன்‌ ஒரு பகுதியாகிய 
மனிதனிலும்‌ அந்த அன்னையின்‌ ஒரு பகுதியே நித்திய 
கலையாக விளங்குகிறது. இந்தத்‌ தெய்வீக, அமர சக்தி 
தான்‌ மனிதனுக்கு வாழ்க்கையில்‌ ஈடுபாட்டை அளிக்‌ 
கின்றது. 


கிரன்‌ கேளார்‌ 
Yai JEANS | 


ளர்‌ ஏனா 
எனனிரஸ்ர்‌ ரள: ॥ RE ॥ 


21. ஹ்ரீமிதி ஹ்ருதாப்யுதயாம்‌ 
ரேகாம்‌ ப்ருஹதூர்த்வ மூலகாமகலாம்‌ | 
ஹ்ருல்லேகாம்‌ புவனேச்வர ஷ்‌ 
ஸம்பத மேகாக்ரஸம்மதாம்‌ சினும: | 


21. ஹ்ரீமென்‌ றிதயத்‌ துதிக்கும்‌ கதிரினை 
வியனில்‌ வேர்கொள்‌ காமகலை ஹ்ருல்லேகை 
தனையே புவனேசன்‌ றன்னுவ கைச்செறி 
வினையகத்‌ திற்கொண்‌ டேவ ளருவமே 


புவனங்களின்‌ அதிபதியாம்‌ பரமேசுவரனின்‌ செல்‌ 
வமாயெ ஆனந்தச்‌ செறிவை, மனிதனின்‌ இதயத்தினின்‌ 
றும்‌ எழும்‌ ஒளிக்கதிராம்‌ ஹ்ருல்லேகையை, ஹ்ரீமை, 
மேலே பெருவெளியில்‌ தனது வேரை ஊன்றியிருக்கும்‌ 
காமகலையை நம்முள்ளே சேர்த்துத்‌ திரட்டி வளருவோம்‌. 


முதன்‌ முதலாக உண்டாகிய ஆதி இச்சை மேலே 
பெருவெளியினின்றும்‌ தோன்றியது. பிருஹத்‌ சத்யம்‌-- 
பேருண்மை அது. தனது வேரை ஆகாயத்தில்‌ ஊன்றிக்‌ 
கொண்டு 8ழ்நோக்கித்‌ தன்‌ இளைகளைப்‌ பரப்பிக்கொண்டு 
உலகமாய்‌ விரிந்தது அது. இந்த உலகினின்று அதற்கு 
மறுமொழியாய்‌ மனித இதயத்தினின்று தெய்வத்தை 
அவாவி ஒளிக்கதிர்‌ எழும்பி வளருகிறது. இதுவே ஹ்ருல்‌ 


லேகை எனப்படுவது. 


இந்த சுலோகத்துடன்‌ மந்திரத்தின்‌ மத்திய பாகம்‌ 
உருவாகிறது. 


37 


௭௭௭ qT ஈர்‌ 
சாளாளளினனரிளார | 
afd ஏ BoM 
saafa எசான்‌ qrmafiaseT ॥ RR ॥ 


22. ஸமயே ஸமயா பரமம்‌ 
ஸாக்ஷா துபஜீவ்ய மத்வனீக்ஷயதே | 
சரிதே து குலாசாரே 
ப்ரதயதி சித்ராணி பரம சக்திகலா || 


22. ஸமயந்‌ தனிலே பரச்சுவை நுகரும்‌ 
வழிதனைக்‌ காட்டுவாள்‌ சிவனின்‌ நல்லிணை 
யானவள்‌ குலாசார மென்னும்‌ 
பயிற்சிதன்னில்‌ அற்புதம்‌ பலவும்‌ புரிந்திடுவாள்‌ 


“ஈசுவரனுடன்‌ சமானமாக இணைந்திருக்கும்‌ பரா 
சக்தி உரிய தருணத்தில்‌ சாதகனுக்குப்‌ பரமானுபவத்‌ 
தை, ஆன்மாவுடன்‌ ஒன்றும்‌ பேருணர்வை, அடைய 
வழிகாட்டுவாள்‌. குலாசாரம்‌ என்னும்‌ சாதனாமார்க்‌ 
கத்தைக்‌ கடைப்பிடிக்கும்‌ பொழுது பலவகையான 
அற்புத லீலைகளைப்‌ புரிவாள்‌.” 


_ தந்திர சாஸ்திரத்தில்‌ இருவகையான சாதனா 
மார்க்கங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. குலாசாரம்‌, சமயா 
சாரம்‌ என்பவை அவை. குலாசாரத்தில்‌ புறவழிபாடு 
பிரதானமானது. சாதகன்‌ பலவகையான புறச்சடங்கு 
கள்‌ மூலம்‌ தனது உள்ளத்தைத்‌ தூய்மையாக்கிக்‌ கொள்‌ 
கிறான்‌. மனிதனைக்‌ கீழே தள்ளக்‌ கூடியவை எவையோ 
அவைகளையே பிரயோகித்துத்‌ தனது ஆன்மாவை 
விருப்பு வெறுப்புகளினின்றும்‌ விடுவித்துக்‌ கொண்டு 
தெய்வத்தை நோக்கி உயர்கிறான்‌. இதில்‌ சாதகனின்‌ 
சொந்த முயற்சியும்‌ உழைப்பும்‌ மிகுதியாக வேண்டப்‌ 
படுகிறது. தனது கடுமையான தவத்தின்‌ மூலம்‌ தன்‌ 
மூலாதாரத்தில்‌ சுருண்டு உறங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ 


38. 


குண்டலினி சக்தியை எழுப்பி மேலேற்றி தன்‌ தலையிலே 
இருக்கும்‌ ஆயிரம்‌ மடல்கள்‌ கொண்ட தாமரையாகிய 
சகஸ்ரார மையத்திற்குக்‌ கொண்டு வந்து அங்கே இருக்‌ 
கும்‌ சிவனுடன்‌ இந்தக்‌ குண்டலினி சக்தி சேருமாறு 
செய்கிறான்‌. இந்த அரிய நிகழ்ச்சி நடைபெறுகையில்‌ 
பராசக்தியின்‌ அம்சமான குண்டலினி சக்தி சாதகனு 
னுக்குப்‌ பல அற்புதமான சித்திகளை அளிப்பாள்‌. 
சாதகன்‌ அந்தச்‌ சித்திகளிலேயே மயங்கி நின்று சாதனை 
யைத்‌ தொடராமல்‌ தேங்கி நின்றுவிடும்‌ அபாயமும்‌ 
- இதில்‌ உண்டு. 

மற்றொரு மார்க்கமான ஸமயாசாரத்தில்‌ புறச்‌ 
சடங்குகளுக்கு முக்யெத்துவம்‌ கொடாமல்‌ சாதகவின்‌ 
உண்முக சாதனையையே வலியுறுத்தப்படுகிறது. உண்‌ 
முகமான பூஜையின்‌ மூலம்‌ சாதகன்‌ தன்னை தெய்வ சக்தி 
யிடம்‌ முழுவதுமாய்‌ ஒப்படைத்து விடுகிறான்‌ . பயனைப்‌ 
பற்றிய கவலையை விடுத்து அன்னைபால்‌ பூரணமாக 
சார்ந்து விடுகிறான்‌. உரிய தருணம்‌ வந்தவுடன்‌ அன்னை 
சாதகனுக்குத்‌ தன்னை வெளிப்படுத்துவாள்‌. இந்த 
சமயத்திற்காகவே சாதகன்‌ பொறுமையுடன்‌ காத்திருப்‌ 
பான்‌. 


காகர்பளிா- 
ன்ன ணாக ளக | 
ரணகள 
ஏண்‌ எனா னசாளண ௩௩ ப 


23. கந்தர்ப தர்பஜீவன 
ஸெளந்தர்யபலா 5ந்தரங்க சக்தி கலா | 
பதஜலஜாதப்ரபவா . 
ப்ரபவதி மர்த்யே $மரத்வமாதாதும்‌ | 


29. கவினே வலிவாய்க்‌ காமனை மீட்ட 8 
அந்தரங்க சக்திகலை மூலத்தா மரையில்‌ 


39 
பிறக்கு மவளே நரனை 
அமரன்‌ ஆக்கும்‌ ஆற்றலு முடையாள்‌ 


*மூலாதாரத்தினின்றும்‌ உதித்தெழும்‌ சக்திகலை 
யாம்‌ தேவி தனது பேரெழில்‌ மூலமாக மன்மதனின்‌ 
மானத்தைக்‌ காத்து அவனைச்‌ சாவினின்று மீட்டாள்‌. 
மனிதனிலும்‌ அமரத்தன்மையைக்‌ கொண்டுவர வல்ல 
அன்னை அவளே.” 


மூலாதாரத்தினின்றும்‌ எழும்‌ குண்டலினி சக்தி 
அன்னையின்‌ அங்கமேதான்‌. அந்தச்‌ சக்தி மேலே சகஸ்‌ 
ஸாரத்தில்‌ சிவனுடன்‌ சேரச்‌ செல்லும்பொழுது சாதக 
னின்‌ உடல்‌ முழுவதும்‌ அமுதமயமான இன்பச்‌ சக்தி 
பெருக்கெடுக்கும்‌. இந்தச்‌ சக்தியின்‌ வைபவம்‌ சாதகனை 
அமரன்‌ ஆக்கிவிடும்‌ ஆற்றலுடையது. 

மன்மதனை சிவன்‌ எரித்துச்‌ சாம்பலாக்கியபோது 
பராசக்தியின்‌ அம்சமான குண்டலினி சக்தியே அவனைப்‌ 
பிழைக்க வைத்ததென்பர்‌. 

மனிதன்‌ சிற்றின்பத்தை முழுவதுமாய்‌ வென்று 
சாம்பலாக்கினால்‌ அன்னையின்‌ சக்தி அவனுக்கு உண்மை 
யான இன்பத்தையும்‌ தெய்வீக அன்பையும்‌ அளித்து 
மரணம்‌ என்னும்‌ சாபத்திலிருந்து அவனை மீட்டு விடு 
வாள்‌ என்பது கருத்து. 


ஏனா எளி எனி- 

எண்‌ என ர எ ஈன | 
ஏனாள்எகளி்‌: 

ரன qfraeg எனா ॥ RY ll 


லப்யா வாணீ விஷ்ணோர்‌ 

தயிதாபி சரா ஸ்திரா ச யத்னேன | 
பரமார்த்த பத்த தீக்ஷை: 

பரஸ்ய சக்திஸ்து தத்ப்ரஸாதேன | 


40 


84. லலிதையை வழிபடு வழிதனில்‌ வாணியும்‌ 
அருகினில்‌ வருவாள்‌ முயன்றிடின்‌ சஞ்சலத்‌ 
திருமக ளவளும்‌ நிலையாய்‌ நின்றிடுவாள்‌ 
பரநிலை பற்றியோர்‌ தமக்கோ 

பரநுகர்‌ வளிப்பது அவளருள்‌ தானே 


*கலைவாணியை அடைந்து விடலாம்‌; சஞ்சல இயல்‌ 
புடைய திருமகளையும்கூட முயற்சி செய்தால்‌ அடைய 
லாம்‌. உன்னதப்‌ பெருநிலையை அடையவேண்டுவோர்‌, 
அவள்‌ அருள்‌ ஒன்றாலேயே அதை அடைவர்‌.” 

திரிபுரசுந்தரியை உபாசிப்பவர்கள்‌ அறிவையும்‌ 
திருமகள்‌ கடாட்சத்தையும்‌ பெற்று விடுவது இயல்பு 
தான்‌. எனினும்‌ ஆன்மீகப்‌ பேரனுபவத்திலேயே நாட்ட 
முடையவர்கள்‌ பராசக்தியின்‌ நேரிடையான அருளினா 
லேயே அதை அடைவார்கள்‌. 


கிகா 

ரகர ர(சேர்சிர | 
asa 

என்னின்‌ எ RU 


25. ஹ்ரீங்கார த்ரிதயசிர 
ஸ்த்ரிகூட முகமத்ய பாதவர்ணமயிம்‌ | 
ஞானத்ரய சக்திகர்பாம்‌ 
நிர்பர ஸெளபாக்ய ஸாுந்தரீம்‌ வந்தே | 


25. ஹ்ரீங்கார மூன்றை முடியிற்‌ கொண்ட 
முக்கூடத்‌ துறையும்‌ அக்கர வடிவாய்‌, 
அவையே முகம்‌இடை பதமெனக்‌ கொண்ட 
நற்புகலே, செளபாக்ய சுந்தரி போற்றி! 


*ஹ்ரீங்காரங்களை முடிவாகக்‌ கொண்ட மூன்று 
கூடங்களாக அமைந்திருக்கும்‌ மந்திர எழுத்துக்களின்‌ 


41 


ஞானசக்தியைத்‌ தன்‌ கருவினில்‌ தரிக்கும்‌ தேவியை, 
அந்த மூன்று பகுதிகளையே தனது முகம்‌, இடை, பாதம்‌ 
என்ற மூன்று அங்கங்களாகக்‌ கொண்ட செளபாக்‌ 
கிய சுந்தரியை வணங்குகிறேன்‌. £ 
. இந்த சுலோகத்தின்‌ முதல்‌ எழுத்துடன்‌ பஞ்சதச 
மந்திரம்‌ நிறைவடைகிறது. 
ஸ்ரீ வித்யா மந்திரமாவது 
க்கி கக்‌ எகககிஈ 
க ஏஈ ல ஹ்ரீம்‌ (முதற்கூடம்‌-முகம்‌) 
ஹஸகஹல ஹ்ரீம்‌ (இரண்டாம்‌ கூடம்‌ இடை) 
ஸகல ஹ்ரீம்‌ (மூன்றாம்‌ கூடம்‌-பாதம்‌) 


செளபாக்யவித்யா மந்திரமாவது 
6 கன்னி சமி களனி எ: ஈசல்‌ 
ஒம்கஏஈலஹ்ரீம்க்லீம்்‌ஹஸ கஹ ல ஹ்ரீம்‌ 
ஸெள:ஸகல ஹ்ரீம்‌. 


இந்த மூன்று கூடங்களும்‌ முறையே வழங்கும்‌ 
ஞானத்தைப்‌ பற்றி அடுத்து வரும்‌ சுலோகங்கள்‌ விளக்கு 
இன்ற்ன. 


ஏனா ரர்‌ 
என்ன்‌ எனீராளீராசிர | 
௭௩ wfoai னர்‌ 
நாள ானளிஎர க ॥ RE ப 


பஞ்சதசாக்ஷர வபுஷம்‌ 

காத்ரவிபாகேன பங்க்திசஸ்‌ த்ரிதயீம்‌ | 
வந்தே லலிதாம்‌ வித்யாம்‌ 

முனிஜனஸாம்ராஜ்ய மெளனகுரு த்ருஷ்டாம்‌ 


42 


26. பதினைந்‌ மெத்துருக்‌ கொண்டாள்‌ லலிதை 
பகுதிகள்‌ மூன்றாய்‌ விளங்கினள்‌ முறையே 
முனிவர்க்‌ கெல்லாம்‌ மாமன்னன்‌ 
மெளனகுரு கண்ட வித்தை தனைப்பணிந்தேன்‌ 


“பதினைந்து எழுத்துக்களால்‌ உடல்‌ கொண்டு 
அவற்றில்‌ தன்‌ மூன்று பகுதிகள்‌ முறையே விளங்க ரிஷி 
களின்‌ சாம்ராஜ்யத்திலே மகரிஷியாய்‌ விளங்கும்‌ மெளன 
குரு கண்ட வித்தையான லலிதா தேவியை வணங்கு 
கிறேன்‌.” 


பதினைந்து எழுத்துக்களுடன்‌ மூன்று கூடங்களாக 
இருக்கும்‌ இந்த மந்திரத்தின்‌ ரிஷி தகிணாமூர்த்தியா 
வார்‌. அவர்‌ ரிஷிகளுக்கெல்லாம்‌ மன்னன்‌ போல்‌ விளங்‌ 
குபவர்‌. மெளனமே அவரது உபதேசம்‌. இந்த மந்திரத்‌ 
இன்‌ சந்தஸ்‌ பங்க்தி எனப்படுவது. தேவதை-லலிதா 
இரிபுரசுந்தரி. 


ஜார்‌ ௧௭௭ கானா 

ஏன்‌ எர எனார்எனிரு | 
gqeareraifia aT 

என எ ணன்‌ சாண 1 RO ll 


27. ஹாத்யாம்‌ கேசன காத்யாம்‌ 
அன்யே ப்ரணமந்தி மந்த்ரவர்ணமயீம்‌ | 
பஞ்சாக்ஷர்யாமிவ ஸா 
ஸப்தாக்ஷர்யாம்‌ ௪ ஜயதி நாதகலா | 


27. மந்திர அக்கர வடிவுடை யன்னையை 
தந்திர நல்லோர்‌ இருவழி நாடினர்‌ 
ஒன்றீது ஹாதி மற்றது காதி 
பஞ்சாட்‌ சரத்திற்‌ போன்றவள்‌ 


சப்தாட்‌ சரத்திலும்‌ நாதகலை யாய்ப்பொலிவாள்‌. 


« 


| 


43 


“மந்திர அட்சர வடிவில்‌ இலங்கும்‌ அன்னையைச்‌ 
சிலர்‌ ஹாதி என்ற முறையிலும்‌ வேறு சிலர்‌ காதி 
என்னும்‌ முறையிலும்‌ வழிபடுவார்கள்‌. ஐந்து எழுத்து 
மந்திரத்தில்‌ எப்படி நாதகலையாக விளங்குகிருளோ 
அதே போல்‌ ஏழு எழுத்து மந்திரத்திலும்‌ விளங்கு 
கின்றாள்‌ அன்னை. * 


ஹை என்ற எழுத்தில்‌ தொடங்கும்‌ மந்திரத்தை ஹாதி 
என்றும்‌ க என்னும்‌ எழுத்தில்‌ தொடங்கும்‌ மந்திரத்தை 
காதி என்றும்‌-ஹாதி வித்யா, காதி வித்யா-கூறுவது 
தந்திர சாஸ்திர மரபு. இவ்விரண்டுமே சமமான சக்தி 
யுடையவைதான்‌ என்பது ஸ்ரீவித்யா உபாசகர்களின்‌ 
கருத்து. 
ஹாதி-ஹஸகலஹ்ரீம்‌ ஹஸகஹலஹ்ரீம்‌ 
ஸகலஹ்ரீம்‌ 
னாகி களி ஈக 
காதி-கஏஈலஹ்ரீம்‌ ஹஸகஹலஹ்ரீம்‌ 
ஸகலஹ்ரீம்‌ 
முன்னது அகஸ்தியராலும்‌ பின்னது காமனாலும்‌ 
வழிபடப்பட்டது. முன்னதில்‌ ஏழு எழுத்துக்களும்‌ பின்‌ 
னதில்‌ ஐந்தும்‌ உள்ளன. ஒரு முறை வந்த எழுத்து மறு 
முறைகளில்‌ வருவதைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளப்‌ 


படவில்லை. 


சகாரா 

ஏர எர | 
ஏனரககளாகணா 

எரிரசரீக என கணா ளா ॥ 85 ப 


28. வாக்பவ மஸ்கக மாயா 
ஐகதஞ்ஞானாந்த ஸித்தயே கேயா | 
* 


44 


முகபங்கஜாக்ர கலயா 
வாணீஸித்திம்‌ புதஸ்ய கலயதி யா | 


28. வாக்பவ முடியில்‌ இலங்கிடு ஹ்ரீமை 
பூதலஞ்‌ சார்ந்த மடமை நீங்கிட 
ஓதுவர்‌ சான்றோர்‌ வதனமூலம்‌ 
வாக்கனிற்‌ றிண்மை அவர்க்கது நல்கும்‌ 


“முதல்‌ கூடமாம்‌ வாக்பவ கூடத்தின்‌ முடிவில்‌ 
உள்ள ஹ்ரீமை ஓதினால்‌ உலக சம்பந்தமாக உள்ள அறி 
யாமை முழுவதும்‌ விலகிவிடும்‌. அன்னையின்‌ முகமலரா 
கிய இந்த முதற்‌ பகுதியின்‌ மூலம்‌ சாதகன்‌ பேச்சில்‌ ஒரு 
தெளிவும்‌ திண்மையும்‌ பெறுவான்‌.” 


இந்த வாக்பவகூடம்‌ ஆதிவாக்கிலிருந்து உதித்தது. 
ஆகவே இது சாதகனுக்கு வாக்சித்தியை அளிக்கின்றது. 

இந்த உலகம்‌ கடவுளின்‌ வெளிப்பாடு என்பதை 
அறியாமலிருப்பதே அஞ்ஞானம்‌. இந்த அஞ்ஞானத்தை 
முதலாவது ஹ்ரீம்‌ நீக்கி உலகத்‌ தோற்றத்தின்‌ விளக்‌ 
கத்தைத்‌ தெள்ளெனக்‌ காட்டும்‌. 


~~ 
ஏரின்‌ 
சார்‌ எள | 
கர்ஏளாுஎ31- 
களின்‌ எட என: ॥ 15 ॥ 


29. ஜகதீச்வரவிஞ்ஞானோல்‌ 
லாஸன கஞ்சும்‌ ஸதாகமப்ரணவம்‌ | 
காமேசகண்ட சூடா 
லங்காரம்‌ நெளதி தந்த்ரவித்‌ தன்ய: || 


29. காமேசன்‌ முடியணி யிரண்டாம்‌ வித்தது 
பாரையும்‌ பரனையும்‌ விளக்க வல்லது 
ஈங்கதை யுணர்ந்தே போற்றுவர்‌ பெரியோர்‌ 

- 


BR, 


45 


*இவ்வுலகத்தையும்‌ இதன்‌ ஈசனையும்‌ பற்றிய 
ஞானத்தைத்‌ தெளிவாக்கும்‌ இரண்டாவது ஹ்ரீம்‌. 
காமேசனின்‌ பகுதியின்‌ முடியில்‌ அணியாக விளங்கும்‌ 
இந்த தாந்திரிகப்ரணவத்தை தந்திரமறிந்த புண்ணி 
யர்கள்‌ போற்றி வணங்குவர்‌. 


இந்த மந்திரத்தின்‌ இரண்டாம்‌ பகுதி காமராஜ 
கண்டம்‌ என்று கூறப்படுகிறது. சிருஷ்டிக்கு முன்பு உண்‌ 
டாயெ விருப்பத்தை இது குறிக்கின்றது. 
வேதாந்தத்தில்‌ ஓம்‌ என்னும்‌ பிரணவத்திற்கு 
அளிக்கப்படும்‌ முக்கியத்துவம்‌ தந்திர சாஸ்திரத்தில்‌ 
ஹ்ரீம்‌ என்னும்‌ ஓலிக்கு அளிக்கப்படுகிறது. 
இந்த இரண்டாவது ஹ்ரீம்‌ சாதகனுக்கு உலகத்‌ 
தைப்‌ பற்றிய தெளிவான ஞானத்தையும்‌ ஈசுவரனைப்‌ 
பற்றிய உண்மையையும்‌ எடுத்துக்‌ காட்டும்‌. 


ளிரரர்ஏகள- 
எள்‌ TUSTIN | 

FATT ஸு 
கரக எனி ப $௦ 1 


ஜீவேச ஸர்க ஸகல 

ஞானறிதானம்‌ பராங்க்ரி ஜலஜாதம்‌ | 
ஸர்வக்ளு பதமுபாஸ்தே 

கூடத்ரய முகுட மாயயா மந்த்ரி | 


மும்முடி தனக்கும்‌ முடிபாய்‌ விளங்கிடும்‌ 
மூன்றாம்‌ ஹ்ரீமதை முறையே கொள்வோன்‌ 
மன்னுயிர்‌ மாநிலம்‌ மகேசன்‌ மூன்றன்‌ 
கருத்தையு மொருங்கே தெளிந்தவ னாவான்‌ 
பரசக்திப்‌ பதமல ரிந்தப்‌ 

பகுதிய றிந்தோனெல்‌ வாழ்திற்தோ னாகிடுவான்‌ 


| டி ர்‌ 


46 


“ஆன்மா, இறைவன்‌, படைப்பு ஆகிய மூன்றினைப்‌ 
பற்றிய சகல ஞானத்தையும்‌ அளிக்கும்‌ அன்னையின்‌ 
பாதகமலமாகிய சர்வக்ஞநிலையாம்‌ மூன்றாம்‌ ஹ்ரீமை 
மந்திர ஜபம்‌ பெற்ற சாதகன்‌ போற்றி வணங்குகிறான்‌. 


மந்திரத்தின்‌ மூன்றாவது கூடம்‌-பகுதி-அன்னையின்‌ 
பாதமலராகக்‌ கருதப்படுகிறது. இந்தக்‌ கூடத்தின்‌ 
ஹ்ரீமைப்‌ பயின்றால்‌ படைப்பைப்‌ பற்றியும்‌ ஆன்மா 
வைப்‌ பற்றியும்‌ கடவுளைப்‌ பற்றியும்‌ பூரணமான ஞானம்‌ 
திட்டும்‌. 


ஏனாரளாளினரர்‌ 
ஏசாகுனாளி சார | 


ஏனா ஏன்‌ * 


af ஈசன்‌ என ॥ 32 ப 


31. குருஜன குணசத சோதித சித்தம்‌ 
குருவர கருணா வீ௯ஷித ஸிக்தம்‌ | 

குரு சரணாம்புஐ நித்ய புஜிஷ்யம்‌ 
குர்வீ ஸித்திர்‌ கச்சதி சிஷ்யம்‌ | 


31. ஆன்றோர்‌ குணநல னாயிரம்‌ கொண்டு 
ஆன்மத்‌ தூய்மை அடைந்த பின்னர்‌ 
.. ஆசான்‌ கடைவிழி அருளிற்‌ குளித்து 
அன்னார்‌ பணிக்கே அடிமை யானால்‌ 
அரும்பெறும்‌ சித்திகள்‌ சீடனை அடையும்‌ 


“முதியோர்களின்‌ நற்குணங்களையெல்லாம்‌ அறிந்து 
பின்பற்றி அதனால்‌ தனது ஆன்மாவைத்‌ தூய்மைப்‌ 
படுத்திக்கொண்டு தனது குருவின்‌ அருட்பார்வையில்‌ 
நனைந்து அவர்தம்‌ மலரடிச்‌ சேவைக்குத்‌ தன்னை அர்ப்‌ 
பித்துக்கொள்ளும்‌ சீடனுக்கு சாதனா மார்க்கத்தில்‌ ஒப்‌ 
பற்ற சத்தி இட்டும்‌.” 


47 


சாதனையில்‌ வெற்றி பெறுவதற்கான முக்கிய விதி 
யை இங்கே சாஸ்திரியார்‌ கூறுகிறார்‌. சாதகன்‌ தனது 
வயதிற்‌ பெரியோர்களிடமிருந்து நல்ல அம்சங்களையெல்‌ 
லாம்‌ பாடமாய்க்‌ கற்றுக்கொண்டு தனது ஆன்மீக குரு 
விற்கு இடையறாத தொண்டு செய்து அவர்தம்‌ அருளைப்‌ 
பெறவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 


எனற Fyafiatear 
ண ககன்‌ ஏ என்ர | 
Tria 
சனனி 8 FETT ப 3 ப 


32. மந்த்ரகுரெள மனுசக்கிர்‌ குப்தா 
ரோஹதி பலதி ௪ ஐப்தர்யுப்தா | 
புஸ்தகமந்த்ரைர்‌ மஸ்கக பாரம்‌ 
நிவஹன்னந்தோ வேத ந ஸாரம்‌ | 


32. மந்திரம்‌ விதைத்திடும்‌ குருவின்‌ கண்ணம்‌- 
மந்திரச்‌ சக்தி பொதிந்து கிடக்கும்‌ பு 
முறையே பயிலும்‌ சீடன்‌ பாலது $ 
முளைத்து வளர்ந்து விளைவது திண்ணம்‌ 1 
புத்தக, மந்திரம்‌ மத்தக பாரம்‌ அ 
அந்தகன்‌ விழியென பயனில தொழியும்‌ * 

“மந்திர சத்தி பெற்ற ஒருவிபித்‌ அம்மந்திரச்‌ சக்தி 

இ அடங்கியிருக்கும்‌. சீடனுக்கு அவர்‌ அதை அளித்து அவ 

னும்‌ முறையே பயின்றால்‌ குருவினால்‌ விதைக்கப்பட்ட 

 அம்மந்திரம்‌ முளைவிட்டுச்‌ செழித்து வளர்ந்து பயனை 
அளிக்கும்‌. அதுவன்றி புத்தக மூலமாய்ப்‌ படிக்கும்‌ 


மந்திரம்‌ வெறும்‌ தலைப்பாரத்தையே உண்டு பண்ணும்‌. 
அதைக்‌ குருடன்‌ போல்‌ சுமப்பவன்‌ எந்த தத்துவத்தை 


யும்‌ அறியமாட்டான்‌.” 1} 


அ 


_ அணு. ௭ அணி 


48 


சாதனையில்‌ குருவின்‌ முக்கியத்துவத்தை சாஸ்திரி 
யார்‌ இங்கே வலியுறுத்துகிறார்‌. மந்திரத்தில்‌ சித்தி 
பெற்ற மகாபுருஷர்தான்‌ !தகுந்த குருவாவார்‌. ஏனெ 
னில்‌ அந்த மந்திரத்தின்‌ சக்தி அவருள்‌ நிறைந்திருக்கும்‌. 
அவர்‌ தமது சீடனுக்கு அதை அளிக்கும்போது தனது 
ஆன்மீகச்‌ சக்தியையும்‌ அவனுள்‌ செலுத்துகிறார்‌ .இதனை 
நன்கு வாங்கிக்கொண்ட சீடன்‌ பக்தியுடன்‌ அதை ஜபம்‌ 
செய்து வந்தால்‌ அவன்‌ நல்ல பலனை அடைவது திண்‌ 
ணம்‌. அதுவன்றி புத்தகத்தில்‌ மந்திரத்தைப்‌ படித்து 
விட்டு சாதனை செய்யத்‌ தொடங்கினால்‌ எவ்வித பய 
னும்‌ இருக்காது. சக்தி வாய்ந்த ஒருவர்‌ உணர்வுடன்‌ 
அளிக்கும்‌ மந்திரம்தான்‌ சீடனிடம்‌ உயிர்த்து உரிய 
பயனைத்‌ தரும்‌. 


௩ 


ராஜ்ஸ்ரீ பிரிண்டர்ஸ்‌ 156 அவ்வை ஷண்முகம்‌ சாலை 
(Lloyds Road) சென்னை 600086 


ட்‌ 


